MARAL 
சரசுவதி 


தஞ்சாவூர் சரசுவதி மகால் வெளியீடு எண் . 456 


தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 


இருபத்தைந்தாவது தொகுப்பு 

( இலக்கியப் பகுதி ) 


மகால் 
. 

. 


सरस्वती 


SARASVATI 


பா 


. 


கஞ்சாவ 
கொற்றனைத்து போக 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 

சரசுவதி மகால் நூலகம் 


2003 


விலை ரூ . 90 


456 


தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 


SAARAL கவத மகால் 
... 
THUS 
- 

தஞ்சாவூர் 

கற்றனைத்து 
பேறும்அறிவா 
தஞ்சாவூர் சரசுவதி மகால் வெளியீடு எண் . 

இருபத்தைந்தாவது தொகுப்பு 

( இலக்கியப் பகுதி ) 
சிறப்புக்கேண்மைப் பதிப்பாசிரியர் : 
புலவர் வீ . சொக்கலிங்கம் 

தமிழ்ப் பண்டிதர் ( ஓய்வு ) 
சரசுவதி மகால் நூலகம் , தஞ்சாவூர் . 


सरस्वती 


T: 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 


சரசுவதி மகால் நூலகம் 


2003 


விலை ரூ . 90 


நூற்பதிப்பு விளக்கக் குறிப்பு 

--- 


நூற்பெயர் 


: தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் தொகுதி 25 


பதிப்பாசிரியர் 


: 


புலவர் வீ சொக்கலிங்கம் 


வெளியிடுபவர் 


: இயக்குநர் சரசுவதி மகால் நூலகம் 


வெளியீட்டு எண் 


: 


456 


மொழி 


: தமிழ் 


பதிப்பு 


: முதல் பதிப்பு 


வெளியீட்டு நாள் 


: ஏப்ரல் , 2003 


தாள் 


112 கி.கி தமிழ்நாடு 


நூல் அளவு 


. 


34 X 48 செ . மீ . 


பக்கங்கள் 


: 


304 


படிகள் 


: 


250 


எழுத்து 


: 


10 புள்ளி 


அச்சிட்டோர் 


ஸ்ரீ வேலன் பிரஸ் , 
132 , S P. கோவில் தெரு , சிதம்பரம் . 


புத்தகக் கட்டு 


அட்டைக் கட்டு 


பொருள் 


| இலக்கியச் சுவடிகளின் விளக்க அட்டவணை 
: .. 90 


விலை 


வெளியீட்டாளர் முகவுரை 


சரசுவதி மகால் நூலகம் ஆற்றிவரும் அரும்பணிகளில் பழஞ்சுவடி 
களை வரிசையிட்டுத் தொகுத்து வெளியிடுவதும் ஒன்றாகும் . நூலகத் 
தமிழ்ப் பிரிவின் வாயிலாக இதுவரை இலக்கியத்திற்காக 1 , 2 , 6 , 7 , 10 . 
16 , 23 , 24 , ஆகிய 8 தொகுதிகளும் , மருத்துவத்திற்காக 3. 4. 5 , 8 . 
9 , 11 , 12 , 13 , 14 , 15 , 17 , 18 , 19 , 20 , 21 , 22 ஆகிய 16 தொகுதி 
களும் வெளி வந்துள்ளன . தற்பொழுது 

தொகுதியாக 
இவ்விலக்சியத் தொகுதி வெளிவருகிறது . 


25- ஆவது 


நூலகத்தில் தஞ்சையை ஆண்ட மன்னர்களால் சேகரித்து வைக்கப் 
பட்ட சுவடிகளைத் தவிர இந்த இருபதாம் நூற்றாண்டில் பல அறிஞர் 
பெருமக்கள் தத்தம் வீடுகளில் உள்ள இவ்வரியச் சுவடிகளைப் பலருக்கும் 
பயன்படும் நல்லெண்ணத்துடனும் தங்கள் மூதாதையோர் நினைவில் 
இந்நூலகத்தில் என்றென்றும் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்ற பரந்த 
நோக்குடன் கொடுத்துள்ள சுவடிகளும் உள்ளன . 


அவற்றை அனைவரும் எளிதில் அறிய ஒவ்வொரு சுவடி பற்றிய 
முழு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இத்தொகுப்பில் நிகண்டு ., 
இதிகாசம் , சோதிடம் , புராணம் , மந்திரம் முதலிய தலைப்புகளில் சுமார் 
300 சுவடிகள் வரிசையிட்டு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . எஞ்சி 
யுள்ள சுவடிகளின் தொகுப்புக்களும் விரைவில் வெளிவரவிருகின்றன . 


இதனை நன்முறையில் உருவாக்கித் தந்துள்ள இந்நூலக 
முன்னாள் தமிழ்ப் பண்டிதரும் நூலகச் சிறப்புக் கேண்மைப் பதிப்பாசி 
ரியருமான புலவர் திரு . வி . சொக்கலிங்கம் அவர்களுக்கு என் நன்றி 
கலந்த பாராட்டுக்கள் . 


இந்நூல் வெளிவர பொருளுதவி புரிந்த நடுவண் அரசுக்கு என் 
நன்றியை உரித்தாக்குகின்றேன் . 


இந்நூலை சிறப்புற வெளிவர ஆவன செய்துள்ள வெளியீட்டு 
மேலாளர் மற்றும் நூலகர் நிலை . 1 திரு.அ பஞ்சநாதன் அவர்களுக்கும் , 
இதனை நன்முறையில் அச்சிட்டளித்த சிதம்பரம் ஸ்ரீ வேலன் அச்சகத் 
தாருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் . 


இத்தொகுதி சுவடியியல் ஆய்வாளர்களுக்கு நன்கு பயன்படும் 
என நம்புகின்றேன் . 


இங்ஙனம் , 


தஞ்சாவூர் 
9-4-2003 


சி . கோசலராமன் , இ . ஆ . ப . 
மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் 

இயக்குநர் 
சரசுவதி மகால் நூலகம் , 

தஞ்சாவூர் . 


0 


முன்னுரை 


" எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே 
அல்லாமல் வேறொன்று அறியேன் - பராபரமே ! 


என்பார் தாயுமான சுவாமிகள் . ஆம் ; உலகில் எல்லோரும் இன்புற்றி 
ரூக்கவே , நிறைமொழி மாந்தர் கணக்கிலடங்கா இலக்கிய இலக்கணங் 
களைப் படைத்து , அவற்றைப் பனை ஏடுகளில் எழுதி , நமக்குத் தந்து 
ள்ளனர் . அத்தகு ஓலைச் சுவடிகளும் , காகிதச் சுவடிகளும் , தஞ்சை , 
மாமன்னர் சரபோஜியின் சரசுவதி மகாலில் இடம் பெற்று 
உள்ளன . அவைகள் குடத்துள் விளக்காக இல்லாமல் உலகறியச் 
செய்வதன் பொருட்டே அவைகளின் விவர அட்டவணைகள் தயாரிக்கப் 
பட்டு வெளிவருகின்றன . 


தமிழ்ப் பகுதியில் உள்ள சுவடிகள் : இலக்கியம் , மருத்துவம் என 
இரு பிரிவுகளைக் கொண்டவை . அவைகளின் விவர அட்டணைகள் ,, 
மருத்துவம் 3,4,5,6.8,9,11,12,13,14,15,17,18.19,20,21,22 ஆகிய தொகுதி 
வெளிவந்துள்ளன . 

இலக்கியம் 1,2,7,10,16.23,24 
தொகுதிகளாக வெளிவந்துள்ளன . 


களாக 


தற்போது , இந்த 25 - ஆவது தொகுதி வெளிவருகின்றது . இதனுள் 
சுவடி எண் 1907 முதல் 1959 வரை உள்ள சுவடிகளின் விவர அட்ட 
வணைகள் இடம் பெற்றுள்ளன .. 


vi 


த் தாகுதியினைப் பதிப்பிக்க அனுமதி தந்த தஞ்சை , 
சரசுவதிமகால் 

நூலக இயக்குநரும் மாவட்ட ஆட்சியருமான 
உயர்திருவாளர் சி . கோசலராமன் ஆ.ப. அவர்கட்கும் . இந்நூலக 
நிருவாக அலுவலர் 

உயர்திருவாளர் சாமி . சிவஞானம் எம் ஏ . , 
அவர்கட்கும் , இந்நூலகப் பதிப்பு மேலாளர் உயர் திருவாளர் 
அ . பஞ்சநாதன் எம் . ஏ . , எம்.எல்.ஐ.எஸ் . அவர்கட்கும் எனது நன்றி 
யினைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 


தனை வெளியிடப் பொருளுவிபுரிந்த நடுவண் அரசுக்கும் , நன் 
முறையில் அச்சிட்டுத் தந்த சிதம்பரம் ஸ்ரீ வேலன் அச்சகத்தாருக்கும் 
எனது நன்றி உரித்தாகிறது . 


பேராளர்கள் தங்களிடமுள்ள ஓலைச் சுவடிகளையும் , நூல்களையும் 
எமது நூலகத்தில் சேர்த்துப் புகழ் பெறுவார்கள் என நம்புகிறேன் . 


இத்தொகுதியில் காணும் குற்றம் நீக்கிக் குணம் கொண்டு 
வாசித்தல் கற்றறிந்த மாந்தர் கடனாகும் . 


தஞ்சாவூர் 
9-2-2002 


இங்ஙனம் 
புலவர் வீ . சொக்கலிங்கம் 
முன்னாள் தமிழ்த்துறைத் தலைவர் 

சரசுவதி மகால் 


பொருளடக்கம் 


நாற்பெயர் 


பக்கம் 


நிகண்டு 


சூடாமணி 


சூடாமணி நிகண்டு 

11 -வது தொகுதி 
சூடாமணி 

,, 11 - வது தொகுதி - உரையுட 
பிங்கலந்தை , ( பிங்கல நிகண்டு ) 


-117 
-43.116 

-240 
-234 


இலக்கணம் 


இலக்கணக் கொத்து 
இலக்கண விளக்கம் 


-247 
-233 


யோகம் 


அட்டாங்க யோகம் 


- 275 


நீதி நூல்கள் 


ஆத்தி சூடி - மூலமும் உரையும் 
கொன்றை வேந்தன் 
சிந்தாமணி 
திருக்குறள் - மூலம் 
நயினார் நிலையாமை 
நாலடியார் 
நிலையாமை யுரை 
நீதி வெண்பா 
மூதுரை 
விவேக சிந்தாமணி 
வீட்டு நெறிப்பால் 
வெற்றி வேற்கை 


-243 
--244 
--228 
-134 
-278 
- 100 
- 254 
--123 

--246 
- 199,264 

-274 
-245 


* 


viji 


நூற்பெயர் 


பக்கம் 


சிற்றிலக்கியங்கள் 

அந்தாதி 


28 


- 155 . 


ஆறெழுத்தந்தாதி 
கைலைபாதி காளத்திபாதி . அந்தாதி 
சடாட்சர அந்தா 
சண்முக 
பொன்னம்பல சற்குரு அந்தாதி 


19 


28 
96 


--- 


உலா 


யாகராசர் உலா 
திருக்கழுக் குன்றத்து உலா 
திருக்காளத்தியாள்வார் உலா 


-160 
- 162 
--161 


கலம்பகம் 


நந்திக் கலம்பகம் 


--- 229 


குறவஞ்சி 
குற்றாலக் குறவஞ்சி 


- 


- 124 - 


சதகம் 


தொண்டை மண்டல சதகம் 


22 


பிள்ளைத் தமிழ் 


திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் 
மீனாட்சியம்மன் 


77 
--118 


பாலை 


அதிசய மாலை 
ராசகோபாலர் மாலை 
குற்றாலக் கலித்துறை ,, 

மாலை 
கோவிந்த 


-263 
-190 
-119 
-132 
-189 


ix 


நூற்பெயர் 


பகக்ம் 


சச்சிதானந்த மாலை 
சிவக்கொழுந்து , 
திரு ஏகம்ப மாலை 
நமச்சிவாய மாலை 


-241 
-120 
- 254 
261 
226 


--- 


பலகலசமாலை 


வண்ணக் 


திருவக்கினீசுவரர் பேரில் வண்ணம் 


36 


தனிப் பாடற்றிரட்டு 


குறிச்சிகள் 32 
தனிப்பாடற்திரட்டு 


--230 
- 102 


புராணங்கள் 


....125 


கந்தபுராணம் -உரைநடை 
திருவாதவூரர் புராணம் 
புராணத்திரட்டு 
வாதவூரர் புராணம் 
வேளாளர் இயல்பு 


... 193 
- 131 
- 165 
-187 


தலபுராணங்கள் 


25 
- 163 
... 148 


அருணகிரிப் புராணம் 
அருணாசல 
காசி காண்டம் 
கோயிற்புராணம் 
சிதம்பர புராணம் 
தலபுராணங்களின் தெளிவு 
விருத்தகிரிப் புராணம் 
விருத்தாசல 

, உரையுடன் 


... 100 
... 148 


- 


97 
164 
...24,33.99 

--205 


தூற்பெயர் 


பக்கம் 


கதை 


- 93 


ஏகாதெசிக் கதை - உரைநடை 
நளச்சக்கரவர்த்தி கதை 
வீரமாறன் கதை 
வேதாளக்கதை செய்யுள் 


- 175 
... 122 


.... 149 


வேதாந்தம் 


... 56 


அவதூத கீதை 
ஆறாதார தெரிசனை 
ஆற்மா விவேகம் 
இந்திரசாலத்திரட்டில் ஞானசூத்திரம் 
உபநிடத சொரூபானந்தம் 
குருசம்பிரதாயம் 
கைவல்விய நவனீதம் 
சசிவர்ணபோதம் - உரையுடன் 
சந்தேகந் தெளிதல் 
சிந்தனை 
சொரூப சாரம் 
ஞான வாசிட்டம் 
பகவத்கீதை கிரந்தத்துக்கு பகை 
பகவத்கீதை தாலாட்டு 
புவன கலைக்கியான தீபம் 
மகா வாக்கிய சுருதி வாக்கியம் 
மகா வாக்கியம் 
மகா வாக்கியப் பனுவல் 
வயிராக்கிய தீபம் திருவிழா 
வேதாந்த சூடாமணி 


68 
63 

68 
... 49,50 

51 
51 
54 
52 
67 
53 
47 
- 55 
- 55 

63 


| 


-- 


..... 62 


48 
48 


69 


65 


சைவ ஆகமங்களும் சாத்திரங்களும் 


அமுது பிட்சை 
அரிசி பிட்சை விதி 
அனுட்டான அகவல் 

மந்திரம் 


82 

- 81 
--211,280 

89 


xi 


நூற்பெயர் 


பக்கம் 


-281 
--271 


- 80 


-- 


--235 
-- 283 

83 
--250 
--249 
--252 
- 135 

84 
59 


... 249 


அனுட்டான மந்திரம் முதலியன 
அனுபூதி விளக்கம் 
ஆத்மலிங்கத்திற்கு அஷ்டபந்தன விதி 
ஓரு பொருட்குவமை 
ஓமகுண்டம் 
கரபாத்திர விதி யாசக விதி 
சமாதி பூசை அட்டவணை 
சமாதி வைக்க அட்டவணை 
சமாதி வைக்கிற குகை மாலை 
சம்பாத கண்டன வெண்பா 
சயன விதி 
சற்குரு கடாட்சம் - ராகத்துவேஷம் 
சன்னியாசி ஆதின குரு அபிஷேக விதி அட்டவணை 
சன்னியாசி ஆச்சிரம ஞானாச் சாரியார் அபிஷேக வி 
சிவராத்திரி விதி 
சிவ தருமோத்தரம் 
சிவபூசை அட்டவணை 
சிவபூசை மந்திரம் 
சைவ சமய நெறி 
ஞான அனுபூதி 
ஞான சாரம் 
ஞானாசாரிய குரு அபிஷேக விதி 
தத்துவம் 
தர்ப்பண அட்டவணை 
தர்ப்பணத்துச் சுலோகம் 
தானிய முதலான பிட்சை விதி 
துர்க்கை தியானம் + மகாலட்சுமி தியானம் 
துவார் பூசைத் தியானம் 
தேவி காலோத்தரம் உரையுடன் 
பஞ்ச கவ்ய விதி 
பஞ்சாக்கர சிந்தனை 
பாத்திய லிங்க பூசை 
பிரசாதம் (சிவாகமக்கலை -16 ) 
பிரமானுபவ விவேக சமுத்திரம் 


-273 
- 103 

- 150 
- 106,180 

-90 
-232 
- 27 . 
..... 235 
.... 248 
..270 
-104 
-182 
- 81 

87 
84 
60 

79 
.. 133 
--179 
-143 

61 


நூற்பெயர் 


பக்கம் 


... 180 


லயாங்க பூசை 
வாக்சிய சம்பிரதாயம் 
வைதீக கந்நியாச விதி முதலியன 
வைராக்கிய சதகம் 


60 
-251 


... 262 


சைவத் திருமுறைகள் 


198 
... 152 
... 41 


... 158 


அடங்கன் முறை திருப்பதிக் கோவை 
அற்புதத் திருவந்தாதி 
உவமன்னியச் சருக்கம் 
கோயில் திரு நான் மணி மாலை 
கோளறு திருப்பதிகம் 
சிவபுராணத் தகவல் முதலியன 
திருக்கயிலாயஞான உலா 
திருக்கழுமல மும்மணிக் கோவை 
திருத்தொண்டத் தொகை 
திருத்தொண்டர் புராணம் 
திருநீற்றுப் பதிகம் 
திருப்பல்லாண்டு 
திருமந்திரமாலைத் திரட்டு 
திருமந்திரம் 
திருமூலர் திருமந்திரம் 
திருவலஞ்சுழி மும்மணிக் கோவை 
திருவாசகத் திரட்டு 
திருவாசகம் 
திருவிசைப்பா 


.. 


26 

46 
-154 

... 158 
.... 40,71 

72 

... 185 
- 129,167,218 

92 
.... 21 
-102 

... 157 
-.92,127 

32 
-128,166,168 169,170,170 , 
171,172,173,174,174 

... 159 
... 151 
.... 201 
- 203 
... 127 
... 126 
...173 


-- 


திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை 
திருவிரட்டைமணி மாலை 
திருவெழுகூற்றிருக்கை 
திருவெழுகூற்றிருக்கை உரையுடன் 
தேவாரத் திரட்டு 
தோத்திரத் திரட்டு 
பாதாதிகேச திருவிசைப்பா 


xiiil 


நூற்பெயர் 


பக்கம் 


... 204 


- 130 


-120 


... 200 

96 


பெரிய புராணச் சுருக்கம் 

திரட்டு 
தொகை 
தோத்திரம் 

நாயன்மார்கள் திருநாம ஆசிரிய விருத்தம் 
பெரியபுராணம் 
பொன்வண்ணத் தந்தாதி 
முழுநீறு பூசிய முனிவர் புராணம் 
மூவர் தேவாரம் 
க்ஷேத்திரத் திருவெண்பா 


42 


.... 53 


.... 219 
... 220 
155 


சைவத் தோத்திரங்கள் 


.... 35 


12 


- 


-- 


அகிலாண்ட நாயகி தோத்திரம் 
கந்தசுவாமி வகுப்பு 
கந்தரனுபூதி 
கந்தரனுபூதி உரையுடன் 
கந்தர் கலிவெண்பா 
காந்திமதி அம்மன் பேரில் கொச்சகம் 
காலபைரவாஷ்டகம் 
குருதோத்திரக் கலித்துறை 
குருதோத்திரம் 
குருபாத தோத்திரம் 
கேதார பூசை மந்திரம் 
சரசுவதி அருச்சனை 
சரசுவதி பூசை அட்டவணை ஆயுத பூசை 
சித்து வகுப்பு 
சிவ ஆகமம் 
சிவகவசம் 


18 
5.242 

1 
--186 
... 188 
... 38 
... 194 

39 


86 
79 

87 
..... 6 

31 


-136 


xiv 


நூற்பெயர் 


டக்கம் 


- 212 


.. 177 
... 217 
... 178 


..... 181 


..... 14 

16 
... 203 


1 


.. 215 


..223 
.... 223 
.... 220 
... 90 


.... 


சிவபூசை அகவல் 

அட்டவணை 
சிவபூஜா பத்ததி 
சிவபூசை செய்முறை 

விதி 
சிவலோக வகுப்பு 
சிற்றலகை வகுப்பு 
சுப்பிரமணியர் கலிவெண்பா 

கவசம் 
சுப்பிரமணியர் மயில் வகுப்பு 

வாள் வகுப்பு 

வேல்வகுப்பு 
சூரிய பூசை மந்திரம் 
செப்பறை சாபநாதர் பொன்னம்பலகுரு அந்தாதி 

சபாபதிபேரில் கட்டளைக் கலிப்பா 
நடராசர் சந்தவிருத்தம் 

மடம் பொன்னம்பல தேசிகர் பேரில் விருத்தம் 
சேவக வகுப்பு 
சொக்கதாத கலிவெண்பா 
சொக்கநாத வெண்பா 
ஞான ஆனந்தக் களிப்பு 

ஸ்தோத்திரம்- அகஸ் த்யாஷ்டகம் 
திரு ஈங்கோய் ஏழுபது 
திருக்கண்ணிய வியைய்ந்த வகுப்பு 
திருக்கயிலை வழக்க வகுப்பு 
திருக்கை வழக்க வகுப்பு 
திருச்செந்தூர்க் குமரன் பேரில் கலிவெண்பா 
திருஞான வேள் வகுப்பு 
திருப்புகழ் 


37 
34 


..... 35 


19 


... 265 


.. 17 

.. 202 
... 0,130 


... 20 


221 
- 156 


... 12 


15 


8 


...136 


3 


.... 78 


XV 


பக்கம் 


நூற்பெயர் 


7 


6 


..... 216 


திரு வேளைக்காரன் வகுப்பு 
தெய்வேந்திரன் சங்கு 
தேவிகவசம் 
தோத்திரப் பாடல்கள் 
நந்தகேசுரர் தோத்திரம் 
பாதவகுப்பு 


.... 224 


.... 184 


10 


10 
17 


4 


8 


15 


37 


5 


3 


-188 


- 


88 


பூத சங்கார வகுப்பு 
, வேதாள 
பெருத்த வசன 
பொருக்களத் தலகை " ), 
பொன்னம்பல தேசிகர் பேரில் விருத்தம் 
போர்க்களத்து 

லகை வகுப்பு 
மயில் வகுப்பு 
லிங்காஷ்டகம் 
வாகனபூசை 
விக்கினேசுரர் கவசம் 

தோத்திரம் 
பூசை 

மந்திரம் 
வீரபாகு மூர்த்தி வகுப்பு 
வேடிச்சி வகுப்பு 
வேணுவன நாதாஷ்டகம் 
வேல் வகுப்பு 
வேல் வாங்கு வகுப்பு 
ஸ்ரீசபாபதி அழகிய கூத்தர் சிறப்பு 


215 


-214 

85 
-184 

2 


3 . 


..... 11 
..... 198 


9 


13 


95 


சைவ சித்தாந்தம் 


ஆசாரி சுவாமிகள் வாத்திம சங்கற்ப நிராகரணம் 


... 70 


< 
vi 


நூற்பெயர் 


பக்கம் 


உண்மை நெறிவிளக்க சிந்தனை 

விளக்கம் 

விளக்க சிந்தனை 
கொடிக்கவி - உரை 
சதாசிவ ரூபம் 
சதாசிவரூபம் - அட்டவணை 
சித்தாந்த நூல் 

உரை 
சிவஞான சித்தியாரில் அளவைப் பிரமாணம் 

சித்தியார் - சுபக்கம் 


...115 

115 
... 256 
...258 
.... 197 
... 196 
... 111 
.... 112 

121 


ܢ 


... 141 


உரையுடன் 


-- . 239 


பரபக்கம் 


... 142,238 


12 


45 
... 268 

255 


. 


... 145 
... 12 ) 


1 , 


... 


சுபக்கம் 
தீபம் 
போத உரைக்கொத்து 
போதச் சிந்தனை 
போதத்துக்கு வியாக்கியானம் 
போதம் 

உரை 
சிவப்பிரகாசச் சிந்தனை 
சிவப்பிரகாசம் 

உரையுடன் 
சைவசித்தாந்த நூல் 
தத்துவ நூல் 
தத்துவ ரூபம் 
திருவண்ணாமலை ஐயர் தெசகாரியம் 
திருவருட் பயனுரை பதிமுது நிலை 
திருவருட்பயன் 


113 
57,108,114,133,140,253 

.. 146 
.... 108,143 


... 259 


... 144 
... 172 

269 
... 272 
.... 277 


.... 109 


xvii 


நூற்பெயர் 


பக்கம் 


... 260 


திருவருட்பயன் - உரையுடன் 

சிந்ததனை 


. 147 


- 


..... 110 


... 112 


பதிமுதுநிலை உரை 

சிந்தனை 
திருவுந்தியார் ரை 
போற்றிப் பஃறொடை 
வினா வெண்பா 

உரை 


-257 





-268 
257 


- 


கட்டளை நூல்கள் 


உண்மைக் கட்டளை - தசகாரியம் 
சிவப்பிரகாசக் கட்டளை 
சிவப்பிரகாசம் - தத்துவக் கட்டளை 
சிவ வாக்கியம் - தத்துவக் கட்டளை 
தத்துவக் கட்டளை 
ருவாலவாய்க் கட்டளை 


-225 
..30,191,192,205 

...137 

66 
... 21 , 193.195 

107 


சிற்றம்பல நாடிகள் நூல்கள் 


சிற்றம்பல நாடிகள் கலித்துறை 
சிற்றம்பல நாடிகள் வெண்பா 


266 
.... 266 


சித்தர் பாடல்கள் 


குதம்பைச் சித்தர் பாடல் 


...... 31 


தாயுமான சுவாமிகள் பாடல் 


64 


தாயுமானவர் கனவு 


.... 58 


மந்திர நூல் 


சரவணபவன் மந்திரம் 


- . 29 


xviii 


நூற்பெயர் 


மருத்துவம் 


கைலாசச் சட்டை முனியார் நிகண்டு 


..... 23 


.... 282 


சக்தி விக்கலுக்கு கிஷாயம் 
தெட்சிணாமூர்த்தி வைத்தியம் 
வைத்தியத் திரட்டு 


- 276 


... 138 


சோதிடம் 


ரண்டாம் பாவக பலன் 


- 237 


ராசி பலன் 


-209 


உடல் கூறு 


... 105 


... 206 


எண் நட்சத்திரம் 
கயறு போட்டுப் பாாக்கும் சுவடி 
கோளுறு மாலை 


226 


74 


கௌளி காதல் 


.. 231,232 


.... 211 


..... 236 
.... 73 


210 
... 91,227,229 


..... 105 


சகாதேவ நூல் 
சங்கராச்சாரியார் வாக்கியம் 
சந்திர காவியம் 
சந்திர காவிய வெண்பா 
சோதிட நூல் 
சோதிடம் 
நட்சத்திர உச்சமறியும்படி 
நவக்கிரக பலன் 
நாடி சாத்திரம் 
நாடிப் பரீட்சை 
பலவுக்கும் பிலக்கப்பட்ட ராசி 


..... 207 


..208 


-279 


1..139 


73 


xix 


நூற்பெயர் 


பக்கம் 


லக்கினப் பலன் 


... 76 


வருஷ பலன் 


-- 


75 


... 76 


வாக்கியத் துளுவம் 
வாரம் பிறந்த நாள் அறியும்படி 


222 


வாலாரிட்ட சாத்திரம் 


..... 238 


* 
இந்த இருபத்தைந்தவது தொகுதியில் 
இடம் பெற்றுள்ள சுவடிகள் யாவும் கீழ்க்கண்ட 

மடத்துச் சுவடிகளே யாகும் . 


செப்பறை மடம் , திருநெல்வேலி மாவட்டம் 

84 


பிழை திருத்தம் 
இந்த 25- தொகுதியில் வரிசை எண்கள் தவறாக 
அச்சாகியுள்ளன . எனவே சரியான எண்களை 

திருத்தம் செய்து கொள்ள வேண்டுகிறோம் . 
உள்ளவை திருத்தம் உள்ளவை திருத்தம் உள்ளவை திருத்தம் 


4210 
4211 
4212 
4213 
4214 
4215 
4216 
4217 
4218 
4219 
4220 
4221 
4222 
4223 
4224 
4225 
4226 
4227 
4228 
4229 
4230 
4231 
4232 
4233 
1234 
4235 
4236 
4237 
4238 
4239 


3262 
3263 
3264 
3265 
3266 
3267 
3268 
3269 
3270 
3271 
3272 
3273 
3274 
3275 
3276 
3277 
3278 
3279 
3280 
228 
3282 
3283 
3284 
3285 
3286 
3287 
3288 
3289 
3290 
3291 


4240 
4241 
4242 
4243 
4244 
4245 
4246 
4247 
4248 
4249 
4250 
4251 
4252 
1253 
4254 
4255 
4256 
4257 
4258 
4239 
4260 
4261 
4262 
4263 
4264 
4265 
4266 
4267 
4268 
4269 


3292 
3293 
32941 
3295 
3296 
3297 
3298 
3299 
3300 
3301 
3302 
3303 
3304 
3305 
3306 
3307 
3308 
3309 
3310 
3311 
3312 
3313 
3314 
3315 
3316 
3317 
3318 
3319 
3320 
3321 


4270 
4271 
4272 
4273 
4274 
4275 
4276 
4277 
4278 
4279 
4280 
4281 
4282 
4283 
4284 
4285 
4286 
4287 
4288 
42891 
4290 
4291 
4292 
4293 
4294 
4295 
4296 
4297 
4298 
4299 


3322 
3323 
3324 
3325 
3326 
3327 
3328 
3329 
3330 
3331 
3332 
3333 
3334 
3335 
3336 
3337 
3338 
3339 
3340 
3341 
3342 
3343 
3344 
3345 
3346 
3347 
3348 
3349 
3350 
3351 


உள்ளவை திருத்தம் உள்ளவை திருத்தம் உள்ளவை திருத்தம் 
4300 3352 4337 

3389 4374 

3426 
4301 3353 4338 3390 4375 

3427 
4302 3354 4339 3391 4376 

3428 
4303 3355 4340 

3392 4377 

3429 
4304 3356 4341 

3393 4378 

3430 
4305 3357 4342 3394 4379 

3431 
4306 3358 4343 

3395 4380 3432 
4307 33591 4344 

3396 4381 

3433 
4308 3360 4345 

3397 4382 3434 
4309 3361 4346 3398 4383 3435 
4310 3362 4347 3399 4384 

1435 
4311 3363 4348 3400 

4385 

3437 
4312 3364 4349 3401 

4386 

3438 
4313 3365 4350 3402 4387 

34391 
4314 . 3366 4351 

3403 4388 3440 
4315 3367 4352 3404 4389 3441 
4316 3368 4353 3405 4390 3442 
4317 3369 4354 3406 4391 

3443 
4318 3370 4355 

3407 4392 3444 
4319 3371 4356 3408 4393 

3445 
4320 3372 4357 

3409 4394 3446 
4321 3373 4358 

3410 4395 3447 
4322 3374 4359 3411 4396 

3448 ) 
4323 3375 4360 

3412 

4397 3449 
4324 3376 4361 3413 4398 

3450 
4325 3377 4362 3414 4399 3451 
4326 3378 4363 3415 4400 3452 
4327 3379 4364 3416 4401 3453 
4328 3380 4365 3417 4402 3454 
4329 3381 4366 3418 4403 3455 
4330 3382 4367 3419 4404 3456 
4331 3383 4368 3420 4405 3457 
4332 3384 4369 3421 4406 3458 
4333 3385 4370 3422 

4407 

3459 
4334 3386 4371 3423 4408 

3460 
4335 3387 4372 3424 4409 3461 
4336 3388 4373 3425 4410 3462 


2 


உள்ளவை திருத்தம் உள்ளவை திருத்தம் உள்ளவை திருத்தம் 


4411 
4412 
4413 
4414 
4415 
4416 
4417 
4418 
4419 
4420 
4421 
4422 
4423 
4424 
4425 
4426 
4427 
4428 
4429 
4430 
4431 
4432 
4433 
4434 
4435 
4436 
4437 
4438 
4439 
4440 
4441 
4442 
4443 
4444 
4445 
4446 
4447 


3463 
3464 
3465 
3466 
3467 
3468 
3469 
3470 
3471 
3472 
3473 
3474 
3475 
3476 
3477 
3478 
3479 
3480 
3481 
3482 
3483 
3484 
3485 
3486 
3487 
3488) 
3489 
3490 
3491 
3492 
3493 
3494 
3495 
3496 
3497 
3498 
3499 


4448 
4449 
4450 
4451 
4452 
4453 
4454 
4455 
4456 
4457 
4458 
4459 
4460 
4461 
4462 
4463 
4464 
4465 
4466 
4467 
4468 
4469 
4470 
4471 
4472 
4473 
4474 
4475 
4476 
4477 
4478 
4479 
4480 
4481 
4482 
4483 
4484 


3500 
3501 
3502 
3503 
3504 
3505 
3506 
3507 
3508 
3509 
3510 
3511 
3512 
3513 
3514 
3515 
3516 
3517 
3518 
3519 
3520 
3521 
3522 
3523 
3524 
3525 
3526 
3527 
3528 
3529 
3530 
3531 
3532 
3533 
3534 
3535 
3536 


4485 
4486 
4487 
4488 
4489 
4490 
4491 
4492 
4493 
4494 
4495 
4496 
4497 
4498 
4499 
4500 
4501 
4502 
4503 
4504 
4505 
4506 
4507 
4508 
4509 
4510 
4511 
4512 
4513 
4514 
4515 
4516 
4517 
4518 
4519 
4520 
4521 


3537 
3538 
3539 
3540 
3541 
3542 
3543 
3544 
3545 
3546 
3547 
3548 
3549 
3550 
3551 
3552 
3553 
3554 
3555 
3556 
3557 
3558 
3559 
3560 
3561 
3562 
3563 
3564 
3565 
3566 
3567 
3568 
3569 
3570 
3571 
3572 
3573 


3 


உள்ளவை திருத்தம் உள்ளவை திருத்தம் உள்ளவை திருத்தம் 
4522 3574 4535 3587 

4548 

3600 
4523 3575 4536 3588 4549 

3601 
4524 3576 4537 3589 

4550 3602 
4525 3577 4538 3590 

4551 

3603 
4526 3578 4539 3591 

4552 3604 
4527 3579 4540 3592 4553 

3605 
4528 3580 4541 3593 

4554 

3606 
4529 3581 4542 3594 

4555 3607 
4530 3582 4543 3595 

4556 

3608 
4531 

3583 4544 3596 4557 3609 
4532 3584 4545 3597 

4558 

3610 
4533 3585 4546 3598 

4559 

3611 
4534 

3586 4547 3599 


உ 


தஞ்சை சுரசுவதி மகால் நூலகம் 


தமிழ்ச் சுவாடிகளின் விளக்கம் 


இருபத்தைந்தாம் தொகுப்பு 
இலக்கியப் பகுதி 


எண் 


வரிசை எண் 


: 1907 - a 


சுவடி 


4210 


. 


கந்தர் கலிவெண்பா 


ஏடுகள் : 24 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : சிறிது பழுது 


கி . எண்ணிக்கை : 250 

அளவு : 

10x3 செமீ 
ஆசிரியர் : குமரகுருபரர் 

பொருள் : தோத்திரம் 
முழுமை : முற்றுமுளது. 

எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 


ஆனைமுக னாறுமுக னம்பிகை பொன் 

அம்பலவன் 
ஞானகுரு வாணியையுள் நாடு 

நூல் 
பூமேவு செங்கமலப் புத்தேளுந் தேறரிய 
பரமேவு தெய்வப் பழமறையுத் - தேமேவு 
நாதமு நாதாந்த முடிவும் நவை தீர்ந்த 
போதமுங் காணாத போதமா- யாதி நடு 


முடிவு : 


- 


தாயும் பழைய வடியாருடன் கூட்டித் 
தேயும் பரபோகந் துய்ப்பிச் 

சேய 
னடியேற்குப் பூங்கமலக் கால்காட்டி யாட்கொண் 
டடியேற்கு முன்னின் றருள் . 

திருச்சிற்றம் பலம் 
குமரகுருபரன் துணை ஸ்ரீ காந்திமதி தேவிசகாயம் 


2 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


ஸ்ரீ வைகுண்டத்தில் பிறந்த குமரகுருபரர் . பிறந்த ஐந்தாண்டுகள் வரை பேசா 
திருந்து பிறகு திருச்செந்தூர் முருகன் திருவருளால் வாய் பேசப்பெற்று முதன் 
முதலாகப் பாடிய பாடலிதுவாகும் . இது , சிறந்த நடையும் செறிந்த பொருளுங் 
கொண்டது . அச்சாகியுளது . 


வரிசை எண் : 


4211 


சுவடி எண் : 1907- 5 


வீராவகுமூர்த்தி வகுப்பு 


ஏடுகள் : 3 கி , எண்ணிக்கை : 25 

அளவு : 10x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : தோத்திரம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


நன் றாக 


பூவு ளோனுக்கு முயர் தேவர் கோனுக்கு மெழுபுவியில் 
யாவர்க்கு முறுதுன்பு தீர்ந்திடுமே 
பூத சேனைக் குள்ளோரு கோடி சூரியப் பிரவைபோல் 
மாயக் கரிய கங்குல் 


முடிவு : 


தொட்டு ணையோன் மேன்மையாம் 
சாதவீரர் பூசிக்க வரும் வீர 
வாகுத்தலைவன் வென்றி வாட்படையே ! 


குறிப்பு : 


இது , முருகன் துணைவனாம் வீரவாகுத் தேவரின் தோத்திரமாகும் . 


3 


25 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


4212 


சுவடி எண் : 1907 - C 


மயில் வகுப்பு 


ஏடுகள் : 3 


கி . எணிக்கை : 25 


அளவு : 10x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 


8 வரிகள் 


ஆசிரியர் : அருணகிரியார் ? 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : 


நல்ல நிலை 


முழுமை : 


முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 


ஆதவனு மம்புவியு மாசுற 

விழுங்கி யுமிழால் மருவும் 
பணியிரண்டு மளுதே 

ஆறுமுக னைந்து முக னான்முக 
நெங்கடவுளா மென 


முடிவு : 


கூலமுறு செந்தி நகர்மேவு 
குமரன்சரண கோனக 
மன்பொடு வணங்கு மயிலே ! 


முற்றும் 


குறிப்பு : 


முருகனது ஊர்தியாகிய மயிலை மையமாக வைத்துப் பாடப்பட்டது . 


வரிசை எண் : 4213 


சுவடி 


எண் : 1907 - d 


திருஞானவேள் வகுப்பு 


ஏடுகள் : 


2 


கி . எண்ணிக்கை : 


20 


அளவு : 


10x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தமிழ்ச் கவடிகளின் 


தொடக்கம் : 


சுடப்பட் டலையுட லெனப்படு தரும 
சித்திர கூடமேவுந் தரும நிட்கள 
வெளியினிற் பனசமைய தற்க விரோத 
வாதிகன 


முடிவு : 


செருத்தணி யிறை திருப்புகள் 
பாடுநாவர் திரள் பிரியப்பட 
வினிதளிப்பன் செயலொளித் 
தனுபூதி மீமிசை திகழு மற்புத 
மவுன நிற்குண சிவமயத்திருஞான 
மெனவே 

முற்றும் 


குறிப்பு : 


இது . திருஞான வேள் மீது பாடப்பட்டதாகும் , 


* - * - * 


வரிசை எண் : 4214 


சுவடி எண் : 1907 - e 


பூதவேதாள வகுப்பு 


ஏடுகள் : 


13 


கி . எண்ணிக்கை : 150 


அளவு : 10x 3 செ.மீ 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அருணகிரியார் 


நிலைமை : நல்ல நிலை 


பொருள் : தோத்திரம் 
எழுத்து : தமிழ் . 


முழுமை : முற்றுமுளது 


தொடக்கம் : 


அருண கண டண புயக சுடிகையில் 
அகில புவன முதவு மலைமகள் அமலை 
யாரியை யந்தரி சுந்தரி யிமய 
மாமயி லம்பை திரியம்பிகை 


முடிவு : 


காத நூறாயிரங்கோடி வளைந்தன 
பூத வேதாள வனேக விதங்களே 


5 


25 - வது தொகுப்பு 


முற்றும் , 


குமரகுருபரனே என்னையாளுங் 

குலதெய்வமே 


கலியாணியம்மன் துணை 


குறிப்பு : 


பேய் பிசாசு . பூதம் , வேதாளம் முதலானவைகளினாலேற்படும் அச்சம் நீங்கப் 


பாடியது . 


வரிசை எண் : 


4215 


சுவடி எண் : 1907 - f 


போர்க்களத்து அலகை வகுப்பு 


ஏடுகள் : 


7 


கி எணிக்கை : 


60 


அளவு : 


10x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பகலிர வன்றியோர் புகல்திசை 

நந்திய பற்பர துத்தகை படமுதல் 
விசும்பு தூர்த்தடுக்கு பிணமலை 

பவுரி வரும் பரிபுர முறல 


முடிவு : 


நெடுமகா சிந்து தீய்ப் பறக்க 
வெகுவித நிபுர துரங்கமக 
சாதசங்கிரம் நெட்டூரக் கொலை 
நிருத்தரை முறிந்த போர்களத் தலகையோ ! 
போர்க்களத் தலகை வகுப்புமுற்றும் . 

செந்தில் வரு கந்தனை மனந்தனில் 
நினைந்தவர் தினம் தினம் பெறுவரே ! 

குமரன் துணை . 


குறிப்பு : 


இது , போர்க்களத்தில் உலவும் பேய்களைக் குறித்துப் பாடியது . 


6 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 4216 


சுவடி எண் : 1907 - g 


தெய்வேந்திரன் சங்கு வகுப்பு 


ஏடுகள் ; 


3 


கி . எண்ணிக்கை : 25 


அளவு : 


10x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அருணகிரியார் 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்று முளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


தாணியி லரணிய முரணிரணிய னுடல் 
தனை நகனுதி கொடு 
சாடோங்கு நெடுங்கிரியோடேந்து 
பயங்கரி தமருகபரிபுர வொலி கொடு 


முடிவு : 


மிகுகடதட விகடித மதகளிறன வரதமுமகலா 
மாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாமபடி 
செந்தினி லதிபதி யெனவரு பொருதிறல் 
மு : ருகனை யதுபட நினைபவ ராராய்ந்து 
வணங்கிய தேவேந்திர சங்கமே , 


தேவேந்திர சங்கு வகுப்பு முற்றும் . 


குறிப்பு : 


இது , அச்சாகியுளது . 


வரிசை எண் : 


4217 


சுவடி எண் : 


1907 - h 


சித்து வகுப்பு 


ஏடுகள் : 12 


கி . எண்ணிக்கை : 100 


அளவு : 10x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : 


அருணகிரி நாதர் 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அடல் புனைந்த வேலு மயிலுமென்றும் 
வாழியரிய தொன்றுகூற யருகிருந்து 
கேண்மின் . அளவிலவ காயமூடாடி 
யண்டாறிய விளையாடல் , 


25 - வது தொகுப்பு 


மூடிவு : 


மனத்துயர் கெடுத்தெனை வளர்த்தருள் 
கிறுபைக்கடல் வேலன் வாய்த்த 
திருப்புகழ் கற்றவர் சீலமெற்றிய 
சத்தியப் பிரசித்தரே ! 
சித்து வகுப்பு முற்றும் 
குமரன் துணை . 


வரிசை எண் : 4218 


சுவடி எண் : 1907 


திருவேளைக்காரன் வகுப்பு 


ஏடுகள் : 


4 


கி . எண்ணிக்கை : 


50 


அளவு : 


10x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அருணகிரி நாதர் 


பொருள் : தோத்திரம் 
எழுத்து : தமிழ் . 


திலைமை : நல்ல நிலை 


முழுமை : 


முற்றுமுளது 


தொடக்கம் : 


ஆபைய பத்தி வளிபாடுபெறு 
முத்தியது வாக நிகழ்பத்த சன வராககாரனும் 
ஆரம துரித்த கனி காரண முதற்றமைய 
னாருடனுணக்கை 


முடிவு : 


கொடுவியர் குலமதை தனொடுபோம 
விற்காரனும் மேவிய புனத்தி தனிலோவிய 
மினத்திகளு மேதகு குறத்தி 
திருவேளைக் காரனே ! 

வேளைக்காரன் வகுப்பு முற்றும் 


குறிப்பு : 


இது . முருகன் மீது பாடப்பட்டது . 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 4213 


சுவடி எண் 


1907 - j 


பெருத்த வசன வகுப்பு 


ஏடுகள் : 


2 


கி . எண்ணிக்கை : 20 


அளவு 


10x3 செமீ . 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அருணகிரியார் ? 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அருக்க னுலவிய செகத்திரையமு 
மிசையதற்குள் அருவென வணைத்து 
நிறைவதும் அவத்தை பலவையு 
மடக்கிய சீலமும் 


முடிவு : 


ஒளிக்க வமர்பொரு சமத்தன 
னிதளை யுடுத்த குறமகள் மனத்த 
அறுமுக ளருத்த னருளிய 
பெருத்த வசனமே ! 


பெருத்த வசன வகுப்பு முற்றும் . 


குறிப்பு : 


பெருந்திருவாக்கு தனைப் போற்றிப் பாடப்பட்டதாகுமிது . 

ஆதிசி 


வரிசை எண் : 


4220 


சுவடி எண் : 


1907 - k 


திருக்கை வழக்க வகுப்பு 


ஏடுகள் : 3 


கி . எண்ணிக்கை : 30 


அளவு : 10x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அருணகிரிநாதர் பொருள் : தோத்திரம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


தருக்குவ செருக்களம் வெதிர்க்கொள 
வதிர்ப்பன தடக்கர நிமிர்த்து யருக்குல 
முதிப்பன தடித்தெழு குலப்புவி யடித்துடல் 
விழுப்பன் தளைச்செவி யடைப்பன் 


25 - வது தொகுப்பு 


ஆடிவு 


. 


உற்பல மெனப்பெயர் தரித்தருளுத் 
தணி மலைக்கின்ற திருப்புகழ் படிப்பவர் 
சிறப்பொடு படிப்பவர் சிறப்பொடு 
பெறத்தரு திருக்கயில் வழக்கமே ! 

முற்றும் 
குமாரன் துணை 


குறிப்பு 


இது . முருகனது திருக்கரங்களின் செயலைக் குறித்துப் பாடியது . 


வரிசை எண் : 


4223 . 


சுவடி எண் : 


1907-1 


வேல் வகுப்பு 


ஏடுகள் : 3 


எண்ணிக்கை : 


50 


அளவு : 10x3 செ.மீ. 


பகத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : 


அருணகிரிநாதர் 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பருத்த முலை சிறுத்த யிடை 
வெளுத்த நகை கறுத்த குழல் 
சிவத்த யிதழ் மறச்சிறுமி 
விழிக்கு நிகராகும் . 


W யவு : 


திருத்தணியி லுதித்தருளும் 
மொருத்தன்மலை விருத்த னென 
துளத்திலுறை கருத்தன் மயில் 
நடத்துகுகன் வேலே . 

வேல் வகுப்பு முற்றும் 


குறிப்பு : 
இது , முருகப்பெருமானது திருக்கை வேலின் சிறப்பு மிளிரப் பாடியது . 

இக் 


10 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 4222 


சுவடி எண் : 


1907 - m 


புய வகுப்பு 


ஏடுகள் : 7 


கி . எண்ணிக்கை : 


100 


10x3 செ.மீ. 


அளவு : 


பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அருணகிரிநாதர் பொருள் : தோத்திரம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை ; முற்று முளது 

எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 


வசை தவிரக் கனசத சிவதரும 
மகாவிரதசீல காலவரை 
முனித்த தரையஞ்ச லஞ்சலென்று 
வாழ்வித்து நின்றன . 


மூடிவு : 


அனுப மனனகன் பின 
வனேகளேகனனு பவனத்தன 
சஞ்சலன பிரசண்ட வாகைப் 
புயங்களே ! 


புய வகுப்பு முற்றும் 
குறிப்பு : 

இது , முருகனுடைய திருப்புயங்களைக் குறித்துப் பாடியது . 


வரிசை எண் : 4223 


சுவடி பெண் : 190an 


பாத வகுப்பு 


ஏடுகள் : 6 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி எண்ணிக்கை : 100 

அளவு : 10x 3 செ.மீ. 
ஆசிரியர் : அருணகிரி நாதர் பொருள் : தோத்திரம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


உத்தி யிடை கடவு மாக வருண 
குல துரக உப லழித கனதாரத 
சதகோடி சூரியர்கள் யுதையமெனும் 
துகைவிதகல பக்க மயிலின் 


11 


25 - வது தொகுப்பு 


44 4 : 


திரிபுரை புனிதை வனுதைய 
வின வையனகை யபிராம 
நாயகி தன் மதலை மலை கிழவனனுபவ 
னபைய னுபைய சதுமறையின் முதல் 
நடுமுடிவு மண நாறு சீறடியே ! 

முற்றும் 


தறிப்பு : 

இது , முருகன் திருவடித் தாமரையின் பெருமையினைக் கூறுவது . 


வரிசை எண் : 4224 


சுவடி எண் : 


1907-4 


வேடிச்சி வகுப்பு 


ஏடுகள் : 6 


கி . எண்ணிக்கை : 


100 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அருணகிரிநாதர் 


அளவு : 1033 செ.மீ. 

பொருள் : தோத்திரம் 
எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


தொடக்கம் : 


உதர கமலத்தினிடை முதிய புவனத்தடைவு 
யுகமுடிவில் வைதகு முமையாள் பெற்ற 
பாலகனு முமிழ்திரை பரப்பி 
வருவெகு முக்குலப் பளைய 


முடிவு : 


நிதனை யுடுத்துலவு வனசரர் தோடிச்சிதனை 
யாசிக்கும் யாசகனு வரிசிலை மலைக்குரவர் 
பரவிய புனத்ததினில் மயிலென 
பரவிய புனத்ததினில் மயிலென 
விருக்குமொரு வேடிச்சி காவலனே ! 

முற்றும் 


குறிப்பு : 

இது , வள்ளி நாயகியின் பெருமை கூறுவது . 


திதி 


12 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


4225 


சுவடி எண் : 1907 - p 


திருக்கண்ணிய வியைந்த வகுப்பு 


ஏடுகள் : 3 


கி . எண்ணிக்கை : 30 


அளவு : 10x3 செமீ 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அருணகிரி நாதர் 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


அலைகடல் வளைந்துடுத்த வெழுபுவி 
புரந்திருக்க வரசென நிரந்தரிக் 
கவளெலாம் அளகை யரசன் றனக்கும் 
மாராசன றனக்கு 


முடிவு : 


மயிலையு மவன்றிருக்கை யயிலையு 
மவன் கடைக்கண் ணியலையும் 
நினைந்திருக்க வாறாமே 

திருக்கண்ணிய வியைய்ந்த வகுப்பு முற்றும் 
சுப்பிரமணிய சுவாமி பாதாரவிந்தமே கெதி 


குறிப்பு : 


இது , முருகப் பெருமானுடைய திருக்கண்களை வியந்து பாடியது . 


வரிசை எண் : 4226 


சுவடி எண் : 1907-9 


கந்த சுவாமி வகுப்பு 


ஏடுகள் : 7 


கி . எண்ணிக்கை : 


100 


அளவு : 10x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அருணகிரிதாதர் பொருள் : தோத்திரம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


13 


15 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


அரிதிரு மருகா முக்கணன் மகனே 
ஆனைக் கிளைய வயில் வேலா 
முருகா அடியேன் வல்வினை யகத்திடு 
மொருகை திரிபுர மெரியச் சிரிப்பவன் மகனே 


ஓடிவு : 


கயிலை காவலா கடவு ளென்றேத்து 
மடியார் பழவினை தீர்த்திப்படி யென்னை 
லட்சித் தருளுங் கற்பக சகோதரா 
நீ கார்ப்பது கடனே ! 

குமரன் துணை 
வால சுப்பிரமணிய சுவாமி துணை 


குறிப்பு : 


இது , முருகப் பெருமானின் பெயர்களில் ஒன்றான கந்தன் என்னும் பெயரின் 
புகழ் கூறுவது . நடை மாற்றம் உளது . 


வரிசை எண் : 422 ? 


சுவடி எண் : 1907 - r 


வேல்வாங்கு வகுப்பு 


ஏடுகள் : 4 


கி . எண்ணிக்கை : 50 


அளவு : 10x3 செ.மீ 


ஆசிரியர் : 


அருணகிரி நாதர் 


பொருள் : தோத்திரம் 


பக்கத்திற்கு : 

9 வரிகள் 
நிலைமை : நல்ல திலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் ; 


திடவிய நெஞ்சுடை யடியரிடும்பு 
கெடும்படி நீயாங்குறை போயாழ்ந்தது 
செயசெய வென்றிசை பரவிய வெங்கள் 
கொடுங்கலி தேசாந்திரமே சாய்ந்தது 


முடிவு : 


குஞ்சரி வாகாம்பரை தோய 
சாங்கையன மகபதி தினபதி 


14 


தமிழ்ச் சுவகளின் 


பகை கிளியும்படி யன்றடல் 
வாள் வாங்கின்ன வேல் வாங்கவே 

வேல்வாங்கு வகுப்பு முற்றும் 


குறிப்பு : 


இது . அடுத்த ஏட்டில் முடிகிறது 


8 


வரிசை எண் : 


4228 


சுவடி எண் : 


1907 - S 


சிவலோக வகுப்பு 


ஏடுகள் : 


3 


கி . எண்ணிக்கை : 


50 


அளவு : 10x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


உரகமு மிதழியு முதகமு பேதையும் 
புனையும் பஞ்சாட்சரர் பங்கின் 
கோடி தாளினில் உலகமு மலைகளு 
முத்தியு முயிரு மடங்க வொடுங்கும் 
பார்ப்பதி மைந்தன . 


முடிவு : 


இருவினை கெடவொரு நிரமய 
பரமவுனந் தரு மின்பந் தேக்கிய 
வன்பின் சிவலோகமே ! 


சிவலோக வகுப்பு முற்றும் . 


குமரன் துணை . 


சிறிப்பு : 


இது , சிவலோகச் சிறப்பு கூறுகிறது . 


25 - வது தொகுப்பு 


15 


வரிசை எண் ; 


4229 


சுவடி எண் : 


1907_t 


திருக்கயில வழக்க வகுப்பு 


ஏடுகள் : 


3 


கி . எண்ணிக்கை : 


50 


அளவு : 10x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


தகுக்குவ செருக்களம் வெஞ்சுகொள 
வதிரப்பன் தடக்கர நிமித்துய 
ருடுக்குல முதிரப்பன் தடித்தே ழுலகப்புவி 
யடித்துடன் விழுப்பன் தழைச்செவி 
படைப்பன் . 


முடிவு : 


திருத்தணி மலைக்கிறை 
திருப்புகழ் படிப்பவர் சிறப்பொடு 
பெறத்தருதிருக் கயில வழக்கமே ! 

திருக்கயில வளக்க வகுப்பு முற்றும் 
வேலாயுதப் பெருமாள் பாதார விந்தமே கெதி 


குறிப்பு : 


இது , அருணகிரியார் இயற்றியது போலும் 


தி 


வரிசை எண் : 4230 


சுவடி எண் : 1907 - u 


பொருக்களத்தலகை வகுப்பு 


ஏடுகள் : 5 


கி . எண்ணிக்கை : 80 


அளவு : 10x3 


செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அருணகிரிநாதர் 


பொருள் : தோத்திரம் 
எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


16 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


அதிர்த்த பரிபுர பதத்தியா வியமைத் 
தகாதவி பிரியத்தை யுடையளள் 
அடித்த பருக்காத்தர் வயிரவர் 
நடித்த நவாத நடத்தையர் 


மூடிவு : 


திருத்தணியி வினிதிருக்கும் அறுமுக 
வொருத்தனி சாயவன் இலைக்கில 
நிசிசரர் அனைத்து மடியவோ ரிமைபில் 
மாபொருகளத்தின் வகையே ! 

பொருக்களத்தலகை வகுப்பு முற்றும் 
செந்தில் வாழ்முருகன் பாதாரவிந்தமே கெதி 


குறிப்பு : 


போர்களத்துள்ள அலகை ( பேய் ) தீங்கு செய்யாதிருக்க முருகனை வேண்டுவது . 


வரிசை எண் : 4231 


சுவடி எண் : 


1907 - V 


சிற்றலகை வகுப்பு 


ஏடுகள் : 3 


கி , எண்ணிக்கை : 50 


அளவு : 10x3 செ.மீ. 


ஆசிரியர் : அருணகிரியார் 


பொருள் : தோத்திரம் 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

குதிரைத் திரள்பட்ட பிணத்தை யெடுத்து 
உதிரப் புனலிற் குளிக்கு மொருதிரள் 
குடலைப் புயமிட்டுடலைச் சிறுக்க 
குரல்விட் டதிரச் சிரிக்கு மொரு 


முடிவு : 


அடவிப் புனமுற்ற குரத்திருவுக்கமை வுற்ற 
மணிப்புயத்த னறுமுகன் அடல்மிக்க 
தயித்தியர் பட்டுவிழப் பொருதட்ட 
செருக்களத்திரள் வகையோ . சிற்றலகை வகுப்பு முற்றும் 

குருபாதமே கெதி 


குறிப்பு : 


போர்க்களத்துள்ள சிறு பேய்களால் தீங்கு வாராது காக்க முருகனை வேண்டுவது . 


25 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 4732 


சுவடி என் : 1907 - w 


பூத சங்கார வகுப்பு 


ஏடுகள் : 


12 


கி . எண்ணிக்கை : 


200 


அளவு : 

10x3 செ.மீ. 
பொருள் : தோத்திரம் 


ஆசிரியர் : 


அருணகிரியார் 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : 


முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஆதியு மந்தமு மில்லாப் பரஞ்சுடர்ப் 
பாதியாய் நின்ற பரம பராபரை 
பாருட நீரும் பரந்தவர் காசிமுஞ் 
சீருடன் காலுஞ் செறிந்தவத் தீயும் . 


முடிவு : 


யமலனே போற்றி மெய்யனே போற்றி 
விமலனே போற்றி போற்றிதிருப் பொற்றா 
ளிணைமலர் போற்றி யேற்றுவார் தம்மிடர் 
கொடுத்தானவரே ! 

பூத சங்கார வகுப்பு முற்றும் . 


றிப்பு 

பூதங்களையே கொல்லும்படி முருகனை வேண்டுவது . 


வரிசை எண் ! 4233 


1907 


கவடி எண் : 


சேவக வகுப்பு 


ஏடுகள் : 1 கி . எண்ணிக்கை : 20 

அளவு : 10x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : அருணகிரியார் பொருள் : தோத்திரம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


இருபிறை யெயிற்று நிலவென வுடல 
மிருள்படு சுருப முடைத்தான விடையே 
குறுகிய கயுறு படவினை முடுகிடும் 
படர் பிடரி பிடித்தே கொடுபோய் 


2 


18 


தமிழ்ச் சுவடிகளின் 


அடிவு : 


கனகிரியை வளைத்தோர் புதல்வா 
மருவ வாடல் வனிதையர் பாவமா 
கதவிதனி லிருப்பாள் கணவ 
வளைகடல் கதற நிசிசரர் மடிய 
மலையொடு பொருத முழுச் சேவகனே ! 

சேவக வகுப்பு முற்றும் 


குறிப்பு : 
முருகனுக்கு சேவகன் என்றொரு பெயருண்டு . அவ்வாறுள்ள 

சேவகனை 
( முருகனை ) வேண்டுவது . 


வரிசை எண் : 


4234 


சுவடி எண் : 1907 - y 


கந்தரனுபூதி 


ஏடுகள் : 12 


கி . எண்ணிக்கை : 


200 


அளவு : 10x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : அருணகிரி நாதர் 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் 
கந்தனனு பூதிதன்னைக் கற்றுணர்ந்தோர் தங்களுக்கு 
வந்தவினை யத்தனையு மரயுமே - செந்தில்த் 
திருத்தணியில் வாழ்முருகா செவ்வேள் குறமா 
திருத்தணியில் வாரா திடர் . 


நூல் 


ஆடும் பரிவே ளணிசே வலனைப் 
பாடும் படியே பணிவா யருள்வாய் 
தேடுங் கயமா முகனைச் செருவில்ச் 
சாடுந் தணியா னைசகோ தரனே ! 


முடிவு : 


அரிதா கியமெய்ப் பொருளுக் கடியே 
னுரதா யுபதே சமுணர்த் தியவா 


2 ; -வது தொகுப்பு 


- 46 


விரிதா ரணவிக் கிரவே விமையோர் 
புரிதா ரகநா கபுரந் தகனே ! 
கந்தரனுபூதி நிறைந்தது . 

முற்றும் 


குறிப்பு : 

இதில் , பாடவேறுபாடுகள் மிகுதியும் காணப்படுகின்றன . முதற் செய்யுள் 
எனப்படும் “ நெஞ்சக் கனகல்லு பாடல் இல்லை மொத்தம் 51 பாடல்கள் என்பர் 
இதில் 46 செய்யுட்களே உள்ளன . அச்சாகியுளது . 

இது எமது சுவடி எண் 976 - b / D - 1163 போன்றது . இதன் பின்னர் ஏடுகளின் 
எண்ணிக்கை உள்ள நூல் அடவணை ஏடுகள் 2 உள்ளன . 


s 


வரிசை எண் : 4235 


சுவடி எண் : 1908 -a 


சடாட்சர அந்தாதி 


ஏடுகள் : 37 


கி . எண்ணிக்கை : 600) 


அளவு : 11x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : தோத்திரம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


ஆனந்த மாறெழுத் தாலையமா 

மென் தங்க மெல்லாந் 
தானந்த மாதியுடற் பொருளாவி 

சத்தாங்கமு நீ 
மோனந்த மொன்னுள தென்னுள 

தொன்னுளதா 
வீனந்தம் போக்கி யெனை நீய 

தா க்கிய யென் குருவே ! 


முடிவு : 


எய்யென்ற பாதச் சிலம்போசை யுற்ற 

திருவிளையாட் 
டைய நின்னங்கம தென்னங்கமாய் 

நின்ற வானந்தமே ! 


102 


20 


தமிழ்ச் சுவடிகளின் 


சடாட்சர அந்தாதி முற்றும் 
சண்முக நயினார் துணை குரு முன்னிற்க 


குறிப்பு : 


முதற்பாடலின் , 

ஈற்றெழுத்து , அல்லது ஈற்றுச் சொல்லை முதலாகக் கொண்டு 
பாடப்படுவது அந்தாதி . அதே போல் கடைசிப் பாடலுடைய அந்தமும் முதற்பாட 
லின் ஆதியும் ஒன்றாய் வரவேண்டும் , அப்படிப் பாடப்பட்டது இது . முருகனுடைய 
ஆறெழுத்து சடாட்சரம் எனப்படும் . அதன் தன்மை கொண்டு பாடப்பட்டது , 

இதன் பின்னர் ஒரு ஏட்டில் “ கொந்தூர மலர்ப் புன்னை எனத் தொடங்கும் 
பாடலொன்றுளது . 


TS 


வரிசை எண் : 4236 


சுவடி எண் : 1908-6 


ஞான ஆனந்தக் களிப்பு 


ஏடுகள் : 7 


எண்ணிக்கை : 


70 


அளவு : 11x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : பழுது 


முழுமை 


முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சங்கர சிவசிவ சம்போ -சிவ 
சங்கரானந்த சங்கர சம்போ , 


உற்பவ நாசமில்லாதா 
உருவெடுத் தென்போ லுதித்தே - உலகில் 
தற்பரஞ்சூட்டித் தலைமேற் சாராமற் சார்வே 
தண்ணருள் தந்தான் 


முடிவு : 


நிட்டை குலைத் தம்பலவன் 
நில்லா நிலையில் நிறுத்தினன் கண்டாய் 

சங்கர சிவ சிவ 
சாத்திரம் பொத்தகந் தற்க 
சமையங்கள் சில 


குறிப்பு : 

இது , ஞானத்தின் தன்மைபற்றிக் கூறுகிறது . 


25 - வது தொகுப்பு 


21 


வரிசை எண் : 


4237 


சுவடி எண் : 1908 - c 


திருமந்திரம் 


ஏடுகள் : 


8 


கி . எண்ணிக்கை : 


150 


அளவு : 11x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : திருமூலர் பொருள் : திருமுறை 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


குருவென வந்து குணமாய் வணங்கித் 
திரு நீறு சாத்திச் செவியருள் செப்பி 
யெருவுடனருகு மென்கையில் நீரா 
னுருவுடன் கொண்டா னுடல்பொரு ளாவியே ! 


-1 


முடிவு : 


ஆற்குஞ் சுழி திறந் தானுவ மத்திடும் 
வாக்கி னிடைவிட மாய்கையு மற்றிடு 
நோக்கி னிடைவிட நுண்காமிய மறு மந் 
தாக்கும் பொருளென்று சாற்றினன் நந்தியே ! 


30 


குறிப்பு : 

ஏடுகள் பிறழ்ந்துள்ளன . தலைப்பு ஒடிந்துள்ளதால் தலைப்பு கொடுக்கப்பட்டது . 
சித்தாந்தம் பேசப்படுகிறது . 


வரிசை எண் : 4238 


சுவடி எண் : 1908 - d 


தத்துவக் கட்டளை 


ஏடுகள் : 18 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 
சித்தாந்தம் நிலைமை : 


கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 11X3 செ.மீ. 
ஆசிரியர் : சேஷாத்திரி சிவனார் பொருள் : சைவ 
பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக திருச்சிற்றம்பலம் 
தத்துவம் -96 ஆவன . வாசல் 9 , பொறி -10 . 
புலன் -10 , ஆதாரம் -6 , மண்டலம் -3 , நாடி -10 . 


12 


தமிழ்க் கவடிகளின் 


வாயு -10 . தாது -- 7 . ராகம் -8 , கோசம் -5 . 
கரணம் -4 , அவத்தை -5 , குணம்- 3 மலம் -3 . 
வியாதி 3 , ஆக தத்துவம் 96 . 


முடிவு : 


திருமந்திரம் முப்பது . முப்பதும் , முப்பத்தறுவருஞ் 
செப்பு மதினிடைக் கோவிலுள் வாழ்பவர் 
செப்பு மதினிடைக் கோவில் சிதைந்தபின்னாக 
அனைவரும் மோட்டெ டுத்தாரே ! 

தத்துவக் கட்டளை முற்றும் . ஞானகுரு தேசிகன் 
பாதாரவிந்தமே கெதி சொக்கலிங்கந் துணை . 

மீனாட்சியம்மன் துணை . 


குறிப்பு : 

இந்நூல் , சைவ சித்தாந்த சாஸ்த்திர விஷயங்களைப் பற்றிக் கூறுவதாக 
அமைந்துள்ளது . எமது சுவடி எண் 998 -f D - 1867 -ன் வேறாயது போல் காணப்ப 
படுகிறது . 


இதன் பின்னர் 16 உ . திரி ஏடுகள் உள்ளன . 


வரிசை 

எண் 


. 


4259 


சுவடி எண் 


: 1908 - e 


தொண்டைமண்டல சதகம் 


ஏடுகள் : 33 


பக்கத்திற்கு : 11 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 700 

அளவு : 11X3 செ.மீ. 
ஆசிரியர் : படிக்காசுத் தம்பிரான் 

பொருள் : சதகம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 
கொண்டலை நிகரும் வேளான் 

குடியொடு தளிய தொண்டை 
மண்டல சதகந் தன்னை 

வளமையால் வகுப்பதற்கே ......வணக்கஞ் செய்வாம் . 


--1 


- 


நூல் 


சீர்கொண்ட கச்சித் திருவே கம்பத்தான் செல்வமுக்கட் 
கார்கொண்ட மும்மதத்தைங்கரந் தாங்கிக் கடவிகட 


23 


25 -வது தொகுப்பு 


முடிவு : 


உருப்பனைப் போல வொருவரூண்டோ வென் 

றுலுத்த ரெல்லா 
மறுப்பனைப் போல வளர்த்தினா லென்ன வண்டமிழை 
நிறுப்ப னெப்போது கஸ்தூரி குமார னிசங்க ளெங்கன் 
கறுப்பனைப் போலொரு புள்ளையுண்டோ இந்த காசினிக்கே - 105 
தொண்டைமண்டல சதகம் முகிந்தது . 

முற்றும் 


காலம் : 


தொண்டைமண்டல சதகம் சிவமயம் . 
ஆனி மாதம் 30 - ந் தேதி ராசவல்லி புரத்தில் எழுதினது 


குருவே துணை . 


குறிப்பு : 


சதகம் என்பது 100 பாடல்களைக் கொண்டது . தொண்டைமண்டல சதகத்தில் 
104 - ம் பாட்டில் நம சிவிகைப் பாடுந் தமிழ்ப் பெருமாள் ஒட்டக்கூத்தன் பாதம் 
புயத்தைச் சூடும் குலோத்துங்க சோழனைப் போலக் சுமந்தனனே ! என்ற வரிகள் 
படித் தின்புறத்தக்கன . 


** 


வரிசை எண் : 


4240 


சுவடி எண் : 1909 


கைலாசச் சட்டை முனியார் நிகண்டு 


ஏடுகள் : 124 கி . எண்ணிக்கை : 4000 

அளவு : 16X4 செ.மீ 
பக்கத்திற்கு : 12 வரிகள் ஆசிரியர் : சட்டைமுனியார் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை 


ஆதியந்த மில்லாத பூரணத்தை நேரத்தி 

யடுத்து நின்ற வுன்மனைத்தாய் பதத்தைப் போற்றி 
பாதியந்த மாகி நின்ற உமையாள் சொல்லப் 

பாங்கான சின் மயத்தின் கருணையாலே 


24 


தமிழ்ச் சுவடிகள்ன் 


மூடிவு : 


உபாசம் போலே யூட்டக்கேள் லோகத்தி 
லத்தவாச நாகந்தானே பலமொன்று 
சுவாசத்திராவகங் காட்டி யொருசாம 
மஞ்சு பாச வீரம் சூட்டு பலமொன்றே ! 


... 801 


குறிப்பு : 


இது . எமது மருத்துவச்சுவடி அட்டவணை சுவடிஎண் 342 - c / D 670 போன்றது . 
பின்னர் இரண்டு உ - திரி ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 4241 


சுலடி எண் : 1910 


விருத்தாசல புராணம் 


ஏடுகள் : 


88 


கி . எண்ணிக்கை : 2500 


அளவு : 13x1 


செ.மீ 


பக்கத்திற்கு : 11 வரிகள் 


ஆசிரியர் : 


ஞானக்கூத்த சிவப்பிரகாச தேசிகர் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


பொருள் : தலபுராணம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் 


-- 


திருவுங் கல்வியுஞ் போற்றுவாம் 

நூல் 
திருமாலு நான் முகனுந் தேவர் கோவுந் 

தேவர்களும் யாவர்களும் சிந்தையாலும் 
மருவாய மறையாலு மளவை யாலு 

மளப்பரிதா யகண்டிதமாய் நின்ற மூர்த்தி 


முடிவு : 


திங்கள் மும்மாரி பெய்க செழும்புவி 
பொங்கி வாழ்க புரவல னோங்குக 
நங்கள் சங்கரன் பூசை நலம்பெறச் 
சங்கர னடியார்கள் தளைக்கவே ! 


284 


25 - வது தொகுப்பு 


25 


திவனமா சருக்கம் முற்றும் 
ஆக விருத்தம் 430. விருத்த கிரிப்புராண முற்றும் 
பொன்னப் பல குருபாதமே கெதி 


குறிப்பு : 


போன்றது . 


* விருத்தகிரிப் புராணம் 


இது . எமது கலடி எண் 28 / D - 473 
எனவும் வழங்கும் , 


வரிசை எண் 


4212 


சுவடி எண் : 


1911 


அருணகிரிப் புராணம் 


ஏடுகள் : 147 


கி . எண்ணிக்கை : 2500 


அளவு : 16x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : சைவ எல்லப்ப நாவலர் 

சைவ எல்லப்ப நாவலர் பொருள் : தலபுராணம் 
லைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் 

மொழியுந் தமிழ் விரகன் புகழ் 
பதிகம்புனை பவனன் பினர் பவபஞ்சன மைலன் கதி 
ருதிரும்படி பகிரண்டமு முடையும்படி யிலகும் படி 
யதிரும்படி நடனம்புரி யதிருங்கழ லதிருங் கழல் 


- 1 


குடிவு : 


அஞ்செழுத்தும் வாழி வாழியருணை வாழி யருணையான் 
கஞ்சமுற்ற கருணை வாழி கானம் வாழி கருணை போல 
மஞ்சுபெற்ற வானம் வாழி வையம் வாழி வைய மேற் 
றஞ்சமுற்ற நீறு வாழி சைவம் வாழி வாழி யே ! 


புன ( காபதிச் ) சருக்கமுற்றும் ஆகத்திருவித்தம் .... 584 
அருணகிரிப்புராணம் நீடுழி வாழ்க 

திருச்சிற்றம்பலம் 


26 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 292 - a / D - 510 . எண் 293 -a /D - 51 போன்றது . இதற்கு 
அருணாசல புரணம் என்றும் பேர் உண்டு . 


( 


வரிசை எண் : 4243 


சுவடி எண் : 1912 - a 


கோளறு திருப்பதிகம் 


எண்ணிக்கை : 


100 


அளவு : 


15x4 செ.மீ 


ஏடுகள் : 
பக்கத்திற்கு : 12 வரிகள் 


ஆசிரியர் : திருஞான சம்பந்தர் 


பொருள் : திருமுறை 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வேயுறு தோளி பங்கன் 

விடமுண்ட கண்டன் 
மிக நல்ல வீணை தடவி 
மாசறு திங்கள் கங்கை முடிமேலணிந்தென் 

உளமே புருந்த அதனா 
னாயிறு திங்கட் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி 

சனிபாம் பிரண்டு முடனே 
யாசறு நல்ல நல்ல வவை நல்ல நல்ல 

வடியாரவர்க்கு மிகவே ! 


முடிவு : 


தேனமர் பொழில் கொ ளாலை விளைசெந்நெல் துன்னி 

வளர் செம்பொ னெங்கும் நிகழ 
னான்முக னாதியாய பிரமா புரத்து மறைஞான ஞான முனிவன் 
தானுறு கோளு நாளு மடியாரை வந்து 

நலியாத வண்ண முரை செய் 
ஆனசொன் மாலை யோது மடியர்கள் வானில் 
அரசாள் வராணை நமதே ! 

-11 
திருச்சிற்றம்பலம் 


25 - வது தொகுப்பு 


27 


குறிப்பு : 


திருமறைக்காட்டில் எழுந்தருளியிருந்த போது , மங்மையார்க் கரசியாரிடமிருந்து 
அழைப்புவர மதுரைக்குப் புறப்படும் போது , நாளும் கோளும் சரியில்லை ” என்று 
நாவுக்கரசர் தடுக்க , அதுபோது . நாளும் கோளும் அடியார்களுக்கு நல்லனவே என்று 
பாடியதாகுமிது . அச்சாகியளது . 


இதன்பின்னர் , தருமந்த வஞசற் 
என்ற பாடலும் எழுதிய ஏடொன்றுளது . 


என்ற பாடலும் , நோயகலும் வந்த ” 


வரிசை எண் : 4244 


சுவடி எண் : 


1912-6 


ஞான அனுபூதி 


ஏடுகள் : 4 


எண்ணிக்கை : 


100 


அளவு : 15x4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : 
நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றுமுளது 


சித்தாந்த சாத்திரம் 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 


உய்ய வானக முலகமுஞ் சுரருமுமை 

தருசிறுவனே யென்று 
பைய்யரா வணங்கி நின் சிறுசதங்கைப் 

பாதமே பத்துவார் 


முடிவு : 


குஞ்சரந் திறந்து யாளியைத் திறந்து 

கோளரித் திரளின் மேல் விளைக் 
குஞ்சிலைக் குறவர் சிறுமியைத் தழுவுந் தெய்வமே 

உய்யும்வா றருளே ! 


-12 


முற்றும் . 
ஞான அனுபூதி முகிந்தது . முற்றும் . 


குறிப்பு : 

இது , சிவஞானம் கைவரப் பெற்ற பின்பாடியதாகும் . 


28 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 4245 


சுவடி எண் : 1912 - c 


ஆறெழுத் தந்தாதி 


ஏடுகள் : 26 


கி எண்ணிக்கை : 


600 


அளவு : 


15x 4 செமீ . 


ஆசிரியர் : அகத்தியர் 


பொருள் : தோத்திரம் 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக குருவே துணை 

பாயிரம் 


கிரக்கோரம்பனை தென்னனான் முகக் 

கிழவனிட்ட விதி தப்பினாலென்ன 
தாக்கோரமறலி வந்தாலென்ன நமது 

சத்துரு சங்கார தாண்டவ 


நூல் 


ஆனந்த மாறெழுத் தாலை ( ய ) மாமென தங்கமெல்லாந் 
தானந்த மாதிமுதற் பொருளாவிச் சத்தாங்கமு நீ 


மூடிவு : 


--102 


தெய்யென நின்ற நின்றாய்ச் சிலம்போசை திருவிளையாட் 
டய்ய நின் னங்கம தென்னங்கமதாய் நின்ற ஆனந்தமே ! 

முற்றிற்று . நன்றாக , 
நல்லூர் சுப்பிரமணியன் கையெழுத்து குருவே துணை . 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 843 / D - 1121 போன்றது . இதில் பாயிரம் உளது . 


வரிசை எண் : 4246 


சுவடி எண் 


1912.d 


சண்முக அந்தாதி 


ஏடுகள் : 8 


கி . எண்ணிக்கை : 250 


அளவு : 15X4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 13 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


25 - வது தொகுப்பு 


29 


தொடக்கம் : 


வெண்மதியஞ் சூடும் விமலனார்தம் புதல்வா 
சண்முக வந்தாதிதனைச் சாற்றவே - யுண்மை 
மலைவல்லி யீன்ற மதக்களிறே யெண்ணென 
கலைவல்ல தும்பாட காப்பு , 


நூல் 


பூமா துறைதிருச் செந்தூர னென் றெவர்கள் 

போத்திவளர் 


கோமான் குமரகுரு நாதனை நிதங் கூறுதற்கு 


மூடிவு : 


மன்னெதிரே வந்து குப்பிட்டு வாய்புதைத்தே மொழிவான் 
றண்ணெதிரே சொல்லும் வேலென்றவரைச் சரணந் தொழவே ! - 36 
சரணத் தொழு மடியார்க்குன்னிருபதஞ்............ 


குறிப்பு : 


இது , முருகனென்னும் சண்முகப் பெருமான் மீது பாடிய அந்தாதியாகும் . 
அந்தம் (ஈற்றில் முடியும் ) சொற்களை ஆதியாகக் கொண்டு பாடப்படுவது . பெரும் 
பான்வம் 100 பாடல்கள் இருக்கும் . 


திதி 


வரிசை எண் : 


4247 


சுவடி எண் : 1912-0 


சரவணபவ ( மந்திரம் ) 


ஏடுகள் : - 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 15x 4 செ.மீ. 


பக்கத்திற்கு 


10 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மந்திரம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் 
முருகனே வேளூர் சுவாமி யான் பாட 

முக்கியமாய் நீ வருக 
முருகனெனுங் குகனே சர அணபவனே 

முக்கண்ணன் மைத்துனன் வருக . 


30 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


வசரண பஅ வென்றோதிட 
கிலியும் வகுத்திட அய்யுமே றீயும் 
வடிவது சவ்வும் வகுத்தது நவ்வும் 
வந்திடுஞ் சர அண பவனே . 

குருபாதமே துணை 


குறிப்பு : 

ஏடுகள் பிறழ்ந்துள்ளன . ஆறெழுத்துக்கொண்டு மாந்திரீகம் செய்வது . 


s 


வரிசை எண் : 


4248 


சுவடி எண் : 1912 -f 


சிவப்பிரகாச கட்டளை 


ஏடுகள் : 5 

கி . எணிக்கை : 

50 

அளவு : 1534 செ.மீ. 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : சிவஞான வள்ளலார் பொருள் : 
சித்தாந்தம் நிலைமை : நல்ல நிலை முழுமை . முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 


மகாபூதங்களாவன 

பிருதிவி , அப்பு , தேயு , வாயு , ஆகாயம் ஆக -5 
ஞான விந்திரியங்களாவன : 

சோத்திரம் , தொக்கு , சட்சு , சிங்கவை , ஆக்கிராணம் - 5 
தன்மாத்திரைகளாவன : 

சத்தம் , பரிசம் , ரூபம் , ரசம் , கெந்தம் --5 


முடிவு : 


ஈசுர தத்துவம் : ஞானங் குறைந்து , கிரியை யதிகமாயிருக்கும் 
சாதாக்கியதத்துவம் : ஞானமுங் கிரியையு மொத்திருக்கும் 
சத்திதத்துவம் : கிரியையா யிருக்கும் 
சிவதத்துவம் : ஞானமாயிருக்கும் 


குறிப்பு : 

சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் தத்துவங்களை கூறும் தூல் . 


* - * - * 


25 - வது தொகுப்பு 


31 


வரிசை எண் : 4249 


சுவடி எண் : 


1912 


குதம்பைச்சித்தர் பாடல் 


ஏடுகள் : 4 


கி . எண்ணிக்கை : 


100 


அளவு : 15x4 செ.மீ 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : குதம்பைச்சித்தர் பொருள் : தோத்திர 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : பழுது 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 


. 


வெட்ட வெளிதன்னை- மெய்யென் றிருப்பாற்குப் 
பட்டயமேதுக்கடி குதம்பா 

1 
மெய்ப்பொருள் கண்டு விளங்கு மெஞ்ஞானிக்குக் 
கற்பங்க ளேதுக்கடி- குதம்பா 


- 


. 


மூடிவு : 


தன்னையறிந்து தலவனைச் சேற்ந்தோற்குப் 
பின்னாசை யேதுக்கடி குதம்பா 

31 
பத்தாவுந் தானும் பதியோ டிருப்பாற்கு 
உத்தார மேதுக்கடி குதம்பா 

32 
முகிந்தது முற்றும் 


குறிப்பு : 


18 சித்தர்களில் ஒருவரான இவர் , குதம்மை எனும் காதணியணிந்த பெண் 
ணைக் கற்பனையாக முன்னிலைப் படுத்திக் கூறுவதாக அமைந்த தத்துவப்பாடல்கள் . 
அச்சாகியுள்ளன . 


வரிசை எண் : 4250 


சுவடி எண் : 1912 -h 


சிவ ஆகமம் 


ஏடுகள் : 2 


எண்ணிக்கை 25 


அளவு : 15x4 செ.மீ 


. 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


: 12 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


மன்னு வில்வக் குடுக்கையில் வைத்திடு 
உன்னும் பூதி யணிந்திடில் ஓரணு 
பன்னு பஞ்சாட்சரம் பதினாயிரம் 
சொன்னயப் பலனை வாத்துய்ப்பரே ! 


P i.) வு ! 


எட்டங்குல அகல மீறா ருயர் நீளம் 
வட்ட நல்ப் பயவைத்து பூதியணிந்திடில் அவர்க்குமுத்தி 
எட்டுணை யேனு மிதிர்க்குரை வைத்துப் பூதியிட்டால் 
கட்ட நாசமென ஆகமம் யாவுங் களரிடுமே ! 

திருச்சிற்றம்பலம் 


குறிப்பு : 


உள்து - 


இது , ஆகமத்தின் ஒருபகுதியாகும் போலும் சிறிதள ? வ 


வரிசை எண 


: 4251 


சுவடி எண் : 


1913 


திருவாசகம் 


ஏடுகள் : 116 


கி . எண்ணிக்கை : 4000 


அளவு : 1 } } x 4 செமீ . 


பக்கத்திற்கு : 15 வரிகள் 


ஆசிரியர் : மாணிக்கவாசகர் 


பொருள் : திருமுறை 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : 

முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 
நமச்சிவாய வாழ்க நாதன்றாழ் வாழ்க 
யிமைப்பொழுது மென்னெஞ்சி னீங்காதான் றாழ் வாழ்க 
கோகழி யாண்ட குருமணிதன் றாழ்வாழ்க 
வாகம மாகி நின் றண்ணிப்பான் றாழ்வாழ்க 


மூடிவு : 


.. 


கொடுபோந்து பாசமெனு தா ... ... ... 
நெறிகாட்டு வித்த வோங்காரத் துட்பொருபை 


25 - வது தொகுப் 


33 


ச ரிப்பு : 


இது , மாணிக்கவாசகர் திருவாய் மலர்ந்தருளியது . 8 - ந் திருமுறை யெனப் 
படுவது . ஏடுகள் ஒடிந்தும் , மடிந்தும் தலை தடுமாறியும் பிறழ்த்தும் உள்ளன . 
தொடக்க ஏடுகள் நடுவில் உள்ளன . 


வரிசை எண் : 


4252 


சுவடி எண் : 


1914 


விருத்தாசல புராணம் 


ஏடுகள் : 


111 


கி . எண்ணிக்கை : 


2000 


அளவு : 


83 செமீ . 


பக்கத்திற்கு : 


10 வரிகள் 


ஆசிரியர் : ஞானக்கூத்த சிவப்பிரகாச தேசிகர் 
நிலைமை : 

முழுமை முற்று முளது 


பொருள் : தலபுராணம் 


மிகப் பழுது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி ஓம் : நன்றாக சுபமஸ்து சிவமயம் 
திருவுங் கல்வியுந் 

பேணுவாம் 

நூல் 
திருமாலு நான் முகனுந் தேவர் கோவு 

தேவர்களும் யாவர்களுஞ் சிந்தையாலு 
மருவாய மறையாலு மளவை யாலு 

மளப்பரிதா யகண்டிதமாய் நின்ற மூர்த்தி 


முடிவு : 


- 


திங்கள் ( மும் மழை ) பெய்கச் செழும்புவி 
பொங்கி வாழ்கபுர ) வல னோங்குக 
நங்கள் சங்கரன் பூசை நலம்பெற 
சங்கர னடியார்கள் தழைக்கவே 

சிவன் மச் சருக்கம் முற்றும் 
ஆகத்திருவிருத்தம் பாயிரம் உள்பட சருக்கம் 18 - க்கு 

திருவிருத்தம் 432 . 


28 


குறிப்பு : 

விருத்தகிரி எனப்படும் தலத்தைப் பற்றய புராணம் . இது எமது கவடி 268 D. 


473 போன்றது . 


3 


34 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 4253 


சுவடி எண் : 1915 - a 


செப்பறை சபாபதி பேரில் கட்டளைக் கலிப்பா 


ஏடுகள் : 


12 


கி . எண்ணிக்கை : 400 


அளவு : 36x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 
தோத்திரம் நிலைமை : 


ஆசிரியர் : அழகிய கூத்தன் சபா நாதன் பொருள் : 
பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சிதம்பர மதனின் முனும்பர்கள் பணியத் திருவுருக்கொண்ட 
பொழகைத் தெரிசினை செய்த விரணியவர்மன் திரும்பவு 
மிவ்வடிவாகப் பதப் பெறக் 


முடிவு : 


எது நல்லறி வல்லாத பக்குவத் தென்னையுன் 

சன்னிதானத்திலே வைத்துப் 
போத னென்று சொல வபிஷேகமும் புரிந்தன் பாய்த் 

தடுத்தாட் கொண்ட 
போத நீ யாதலாலெனைக் கைவிட்டிடா மனமடிமை 

யென்றுன்னருட் பணி கொள்ளுவாய் 
கோதிலாத வமுதே யருட்பெகுங் குன்றமே 

யென்னழகிய கூத்தனே . 


- 66 


குருவே துணை 


காலம் : 

981 - ம் வருஷம் குரோதன வருஷம் தைமாதம் 6 ந் தேதி சுக்கிர வாரம் 
அழகிய கூத்தர் துணை . சிவகா மசவுந்தரி துணை . 

பொன்னம்பல குருவே துணை . 


குறிப்பு : 

இதன் தொடக்க ஏட்டில் திருவளர் செப்பறையி லென்னாளு நீங்காம லொப் 
பிலத வற்புதமாய் நின் மலஞாநாநந்த வகண்ட பரிபூரணமாய் மகத்தாகிய சவுந்தர 
நடனஞ் செய்தருளா நின்ற என்னுடைய ஞான சற்குரு சுவாமியா யடியேனை தடுத்தாட் 
கொண்டருளிய x x x x செப்பறை மடாதிபதி யாகிய அருணாசலக் குருக்களய் 
யரவர்கள் சுபுத்திரனான அழகிய கூத்தசபாநாதன் பெருங் கருணையினாலே சுயமாகப் 
பாடின பிரபந்தங்கள் எழுதியிருக்கிற சுவடி நீடுழி வாழ்க . என்றுளது . 


> 


35 


25 - வது தொகுப்பு 


சுவடி 

எண் : 1915 - b 


வரிசை எண் : 4254 


அகிலாண்டநாயகி தோத்திரம் 


ஏடுகள் : 


4 


கி . எணிக்கை : 100 


அளவு : 36x3 செ.மீ. 


வரிகள் 


பக்கத்திற்கு : 7 


ஆசிரியர் : அழகிய கூத்தன் 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : 


நல்ல நிலை 


முழுமை : 


முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 


பண்ட வினையாலு மிருபழ வினை நாலு 

முறுபாழ்த்த கன்மத்தினாலு 
பாழான மாயப் புணர்ச்சியாலுத் 

துலைவில் பலப்பலத்துக் கேகிக் 
கொண்டுசுழல் பாவியேன் செய்கின்ற 

பிழையெலாங் குண மெனக் கருதி 


முடிவு : 


யென் முடியிலூன்றி யங்கமுயிர் 

பொருளெல்லாங்கை கொண்டு 
நாயினேர்க் காணந்த முத்திதந்த யருண 

ஞான வாரியே ராசை மேவிய செல்வ 
னகிலாண்ட மென்னு மரசே . 

அகிலாண்டவள் துணை . 


- 10 


காலம் : 


( முன் சுவடியில் உள்ளது போலும் ) 


குறிப்பு : 

செப்பறை நகரில் எழுந்தருளியுள்ள அகிலாண்டடேசுவரி பேரில்பாடிய பதிகம் 
போலும் இது . 

ஆதி 


வரிசை எண் : 4255 


சுவடி எண் : 1915 - c 


செப்பறை ( நடராசர் ) சந்தவிருத்தம் 


ஏடுகள் : 1 


கி . எண்ணிக்கை : 25 


அளவு : 36x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 


வரிகள் ஆசிரியர் : அழகிய கூத்தர் பொருள் : தோத்திரம் 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : பழுது 


36 


தமிழ்ச் சுவடிகளி 1 


தொடக்கம் : 


அத்தி நடு விற்ற மணி யத்திகிரி 
மத்தினாவக கயிறு சுற்றியுயர் நிலத்தவர் 
முத்தமுதெழ ......... 


டிடிவு : 


கயல் கமல சட்சு தெரிசித்தி விசித்திரவடி வாய்ச் 
செப்பறையி லொப்பரிய வற்புத 
நிருத்தமிடு சிற்பர பரப்பிரமமே ! 


குறிப்பு : 


இதில் , 2 விருத்தங்களே உள்ளன . 


வரிசை எண் : 4256 


சுவடி எண் : 1915 - d 


திருவக்கினீசுரர் பேரில் வண்ணம் 


ஏடுகள் : 


2 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 36 x 3 செ . மீ . 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : அழகிய கூத்தர் 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : 

பழுது 


முழுமை : 


முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சுப மஸ்து அவிக் நமஸ்து 
செம்பொன் னுயர் மகமேருவே யொரு 
கொம் பின்னுதி கொடு நீடு பாரத கதை 
முழுதும் லிசித்த மத களப முகத் தனிகனிரு 
தரைவரை யங்கிருக்கிற வேல் புனைக் கந்தன் 


முடிவு : 


வருமளவி லுட லனைத்தும் வெயர்வை 
துகில் துடைத்து விசறியிடுவள் மய 
றெளியப்பனீரினால் தொழில் மாண்பெனா 
லரிது பேசவே . 


-1 


திருவக்கினீசுவர சுவாமி போரில் செப்பறை அருணாசலக் 
குருக்களய்யரவர்கள் குமாரர் அழகிய நடராச மூர்த்தி ( அடிமை 
யாகிய ) அழகிய கூத்தர் பாடின வண்ணம் முற்றும் . 

அகிலாண்டநாயகி துணை . 


25 - வது தொகுப்பு 


37 


செறிப்பு : 


இது , செப்பறையில் எழுந்தருளியுள்ள அக்கினீசுரர் பேரில் பாடப்பட்டது ஆகும் . 


வரிசை எண் : 4257 


சுவடி எண் : 1915 - e 


பொன்னம்பலதேசிகர் பேரில் விருத்தம் 


ஏடுகள் : 


5 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 


36x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அழகிய கூத்தர் பொருள் : தோத்திரம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வானில்வரு பிறை மவுலி கங்கை நதி 

யாமை மழுமா 
னானையுரி புலியதழ் மால்விடை 

கபாலம் பிணாக மிதுமுதல் மற்ற வஸ்த்து 


முடிவு : 


நடராச னுடனுறை ஞான தேசிக 

பரம ஞான பொன்னம்பல 
மெய்ஞ்ஞான சற்குரு சுவாமியே 

அழகிய கூத்த 


-10 


.... 


குறிப்பு : 


இது , தனது குருநாதர் மீது பாடிய தோத்திரமாகும் . 


வரிசை எண் : 


4258 


சுவடி 


எண் ; 


1915 - f 


செப்பறை சபாநாத பொன்னம்பலகுரு 

அந்தாதி 


ஏடுகள் : 8 


கி , எண்ணிக்கை : 300 


அளவு : 36x3 செ.மீ. 


பக்கத் திற்கு ! 6 வரிகள் 


ஆசிரியர் : அழகிய கூத்தர் 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : 


முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


38 


தமிழ்ச் சுவடி 

களின் 


தாடக்கம் : 


திருமாது மேவிய தென் செப்பறையின் வாழ்சற்குருனாத 
பொன்னம்பல குருமேற் றறாதமிழால் அந்தாதிபாட 
அறுமுகற்கு முன்னுதித்த கந்தரா கடக்களிறே காப்பு 


நூல் 


பூங்கமலத் தயன்மாற்குஞ் சோதி 

செம்பொற் பொது விலாங்கமலப் 
பதந்தூக்கி நின்றாடி யடியவர்க்கு 


ஓடிவு : 


முன்னம் பலமிகப் பெற்றிருந்தா 
லிருள் மூடறுத்து யின்னம்பலத்து வெய்தாமற் 
சாயுச்சியத்தே யிருத்தும் பொன்னம்பல 
குருசாமி பங்கேருகப் பூங்கழலே 


--36 


செப்பறைக் கனகசபை நடராச பொன்னம்பல சற்குருமீது 

அந்தாதி சிவலிங்கம் கையெழுத்து . 


சறிப்பு : 


குருநாதர் மீது சீடர் பாடிய அந்தாதிப் பாடல்கள் . 


வரிசை எண் : 4259 


சுவடி எண் : 1915 g 


குரு தோத்திரக் கலித்துறை 


ஏடுகள் : கி . எண்ணிக்கை : 30 

அளவு : 

27x2 ) செ மீ . 
பக்கத்திற்கு : 5 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : தோத்திரம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அப்பறை வேணி கரைக் கண்டங் 

கண்ணுத லியாவு மொழித் 
லிப்புவி மீதிலடியேனை யாட்கொள 

வென்று மகிழ்ந் 


31 


25 - வது தொகுப்பு 


முடிவு : 


யகத்திய ஞானத் தெரிசனக் காட்சி 
நல்கவென்று சிவபோக மருள ...... 
ளம்பல தேசிகன் மலர்த்தாள் சிந்தை செய்வாம் . 


குறிப்பு : 


குருநாதர் மீது பாடிய கலித்துறை . 


வரிசை எண் : 


1915.h 


4260 


சுவடி எண் : 


குருபாத தோத்திரம் 


ஏடுகள் : 2 


கி . எண்ணிக்கை : 


30 


அளவு : 27x2 செ . மீ . 


பகத்திற்கு : 5 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அருள்பெருகு செப்பறை வாழ் 

பொன்னம்பல தேசிக 
ரருள் கனக சபாபதிக் குரவா 

சந்திரசேகரா ஆனந்தமயான சுவாமி நாததேச 
ரருள் பொன்னம்பல மூர்த்தி 


முடிவு : 


எழுந்தருளி இருமலங் கணீக்கி 

தருவதுவுஞ் சகலற்கு மூன்று மல 
மகற்றவருள் செப்பறை மாநகரில் வாழுந் 
தன்மை யருணாசலன் முள் தலைமேற் கொள்வாம் 

திருச்சிற்றம்பலம் 


- 
4 


-- 


குறிப்பு : 

இதன் பின் ஒரு ஏடு தோத்திரம் எழுதியது உளது . 


40 


தமிழ்ச் சுவடிகளின் 


1915.1 


வரிசை எண் : 4261 


சுவடி எண் : 


சொக்கநாத வெண்பா 


ஏடுகள் : 


10 


200 


கி . எண்ணிக்கை : 


அளவு : 12x2 , செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : குருஞான சம்பந்தர் 


பொருள் : தோத்திரம் 


லைமை : மிகப் பழுது 


முழுமை 


முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


நீயே பரம சிவ னானக்கால் நின்மலனே 
நாயே னுளமகிழ நன்றாய் .... 
கருத்தடங்க நின்கருனை காட்டியின்ப வெள்ள 
மருத்திடுவாய் சொக்கநா தா . 


முடிவு : 


மனனை மலமகற்றி மூதறிவா னந்தமயந் 

யு நீயாண்டு பரி சொக்க 
நாதாந்த வருட்கடலில் தாண்டு......... 


குறிப்பு : 

இது , தருமையாதீனத்து ஆன்மார்த்த மூர்த்தி சொக்கநாதர் மீது பாடப்பட்ட 
வெண்பாவாகும் . சிறந்த கருத்துக்களைக் கொண்டது . அச்சாகியுளது . 


வரிசை எண் : 


4 262 


சுவடி எண் : 1916 - a 


திருத்தொண்டத் தொகை 


100 


ஏடுகள் : 2 


கி . எண்ணிக்கை : 


அளவு : 14x51 செ.மீ. 


பக்கத்திற்கு : 20 வரிகள் ஆசிரியர் : சுத்தரமூர்த்தி நாயனார் பொருள் : 
திருமுறை நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 


வேகமா முத்திசேரும் வினைகளுந் 
தாகபோக விடாத நளர்ச்சியு 


25 -வது தொகுப்பு 


சோக வாரியினால் வருந்துன்பமும் 
போக யானை முகத்தனைப் போற்று வாம் . 

தூல் 


தில்லைவா ழந்தணர்த மடியார்க்கு மடியேன் 

திருநீல கண்டத்துக் குயவனார்க் கடியேன் 
இல்லையே யென்னாத யியற்பகைக்கு மடியேன் 


ஓடிவு : 


யென்னவனா மானடியே யடைந்திட்ட சடைய 

னிசைஞானி காதலன் திருநாவலூர்க்கோ 
என்னவனா மாரூர னடிமைகேட் டுவப்பார் 
ஆரூரில் அம்மனுக்கு அன்பரா வாறே ! 
திருத்தொண்டத் தொகை முற்றும் . 

திருச்சிற்றம்பலம் 


11 


குறிப்பு : 


இது , திருவாரூரில் சுந்தர மூர்த்தி சுவாமிகளால் பாடப் பட்டதாகும் . பெரிய 
புராணம் பாடுவதற்கு மூலகாரணமாயிருந்தார் . இது , பெரிய புராணத்தின் முன்னர் 
எழுதப்பட்டுளது . 


இதற்கு முன்னர் பெரியபுராண நாயன் மார்களின் 

அட்டவளை எழுதிய 
ஏடுகள் உள்ளன . மேலும் , 63 - வரும் என்னென்ன சாதியைச் சார்ந்தவர்கள் என்ற 
பாடல் ஒன்றும் உளது . இப்பாடல் , எமது சுவடி விளக்க 7 - ஆம் தொகுப்பு 235 ஆம் 
பக்கம் காண்க . 


வரிசை எண் : 4263 


சுவடி எண் : 1910-6 


உவமன்னியச் சிறப்பு 


ஏடுகள் : 1 


பக்கத்திற்கு : 20 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 148 51 செ.மீ 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : திருமுறை 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை ; நல்ல நிலை 


42 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


இலாமைவன் மீண்டவன் 
றூய மாலவனரைச் சாதி யின் 

மூழ்கியோறாயவன ளமுங் 
காணாத வர்க்கு மாயவன் 


முடிவு : 


வானந்த வாரி விரவிடச் செய்ய 
நீள்சடை மாமுனி செலவுவழி யைய 
நீங்கலினவு வோ ரந்தணர் 


--- 28 


சம்புவின் னடித்தாமரை 


குறிப்பு : 


உபமன்யு முனிவருடைய சிறப்பைக் கூறுகிறது . 


வரிசை எண் : 


4264 


சுவடி எண் : 1916 - c 


பெரிய பூராணம் 


ஏடுகள் : 355 


எண்ணிக்கை : 20000 


அளவு : 


14 x 51 செ.மீ. 


பக்கத்திற்கு : 20 வரிகள் 


ஆசிரியர் : 


சேக்கிழார் 


பொருள் : திருமுறை 
எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை ( பழுது ) 


முழுமை : முற்றுமுளது 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 
கடவுள் வாழ்த்து 


உலகெலா முணர்ந் தோதற் கரியவன் 
நிலவு லாவிய நீர்மலி வேணிய 
னலகில் சோதிய னம்பலத்தாடு வான் 
மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் 


25 - வது தொகுப்பு 


வைர 


54 . 


டுக மாமழை மன்னுக 
மெய் விரும்பிய வன்பர் விளங்குக 
சைவ நன்னெறி தான் தழைத் தோங்குக . 
தெய்வ வெண்திரு நீறு சிறக்கவே 
வெள்ளானைச் சருக்க முற்றும் 
திருச்சிற்றம்பலம் 

ஆகத்திருவித்தம் 4208 . 


காலம் : 


நத்தன வருஷம் ஆனி மாதம் 30 - ந் தேதி புதன் கிழமையும் சதுர்த்தேசியும் 
( மக ) நட்சத்திரமும் கூடின சுபதினத்தில் குலசேகர பட்டண ராமநாதபிள்ளை 
குமாரன் மயிலேறும் பெருமாள் கையெழுத்து 


திருமுறைகளில் 12-வது ஆகும் . இறைவனே உலகலொம் என்று அடியெடுத்துக் 
கொடுக்க சேக்கிழார் பாடியது . பிற செய்திகளை சுவ 

எண் 252 - c / D - 853- ல் 


வடி 


காண்க . 


டையிடையே 

ய ஏடுகள் ஓடிந்துள்ளன . இது ராசவல்லிபுரம் செப்பறை மடத்துச் 


சுவடி . 


வரிசை எண் : 


4265 


சுவடி எண் : 


1917.a 


சூடாமணி நிகண்டு 11 - ஆவது தொகுதி 


கி . எண்ணிக்கை : 


25 { 0 


அளவு : 35x4 செ.மீ. 


ஏடுகள் : 48 
பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : வீரைமண்டல புருடர் 


பொருள் : நிகண்டு 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

ஹரி ஓம் நன்றாக குருவே துணை 
பொன்னும் நன்மணியு முத்தும் 

புனைந்தமுக் குடை நிழற்றல் 
மின்னுபூம் பிண்டி நீழல் 

வீற்றிருந்தவனை வாழ்த்தி 


44 


தமிழ்ச் சுவடிகளின் 


மன்னிய நிகண்டு சூழா ) 

மணியென வொன்று சொல்லே 
னின்னிலந் தன்னில் மிக்கோர் 

யாவரு மிருந்து கேழ்மின் 


முடிவு : 


மின்னன வொருசொற் பலபேர்க் கியற்கவி முன்னூற் றொன்பான் 
சொன்னவன் குணயத்திரன்றாள் சூடுமண்டலவன்றானே ! 18 

னகாவெதுகை முற்றும் . ஆக எதுகை 18 - க்குக்கவி . 309 
காப்புக்கவி -1. ஆக 310. குருபாத முன்னிற்க 


காலம் : 


1018 - ம் வருஷம் சித்திரை மாதம் 20 - ந் தேதி சோமவாரம் அன்றைக்கு 
நிகண்டு எழுதி முகிந்தது முற்றும் அழகிய நடராசமூர்த்தி பாதார விந்தமே கெதி . 

சிதம்பரம் 
குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 938 / D - 1096 போன்றது . 


வரிசை எண் : 


4266 


சுவடி எண் 


. 


1917-6 


சூடாமணி நிகண்டு 11 - ஆவது நிகண்டு 

உரையுடன் 


ஏடுகள் : 110 


கி . எண்ணிக்கை 


3600 


அளவு : 34X4 செமீ . 


பக்கத்திற்கு : 11 வரிகள் ஆசிரியர் : வீரைமண்டல புருடன் பொருள் : நிகண்டு 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக குருவே துணை 
பதினோராவது நிகண்டு 


பொன் னுநன் மணியு முத்தும் 


மிருந்து கேள் மின் 


நூல் 


பகவனே யீசன் மாயோன் பங்கையன் சினனே புத்தன் 
பகவனென்பது ஈசன் சிவன் , மாயோனென் றது விஷ்ணு 
பங்கைய னென்றது பிரமன் 


25- வது தொகுப்பு 


மூடிவு : 


மின்னன வொரு சொல் பல்பேர்க் 

கியற்கவி முன்னூற் றொன்பான் 
சொன்னவன் குணபத்திரன் றாள் 

சூடுமண் டலவன் றாளே ! 


- 13 


காலம் : 


1018 - ம் வருஷம் பங்குனி மாதம் 23 - ந் தேதி குரு 
நிகண்டு 15 - ஆம் ஏடு முதல் எழுதினது , 


சுவாமி எழுதி வருகிற 


குறிப்பு : 


இது உரையுடன் அச்சாகியுளது முன்பிரதி போன்றது . 


வரிசை எண் : 


4267 


சுவடி எண் : 1918 


சிவஞான சித்தியார் பரபக்கம் , சுபக்கம் 


ஏடுகள் : 126 கி . எண்ணிக்கை : 7000 

அளவு : 31X4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 12 வரிகள் சிரியர் : அருணந்தி சிவாச்சாரியர் பொருள் : சைவ 
சித்தாந்தம் 

நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடககம் : 


... 


.... தென்றலிற் மாவுள தென்றது 
எவற்றினையு மன்றன்றே .... 

ளதாதலினது வேயவ்வாற்மா வென்றது 
அன்றன்றே நின்றனைத்தும் 


......... 


முடிவு : 


சிவத்தே யாழ்க்கு மணுவை யிருளானது தீர்வின்று - 41 
............. சேதியா மும்மலமும் தீர்வாம் 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் தொடக்கம் முடிவு ஏடுகள் இல்லை . தலைப்புகள் முறிந்துள்ளன இடை 
யிடையே ஏடுகள் இல்லை . ஆசீவகன் . பட்டாச்சாரியன் , பஞ்சராத்திரி , முலான 
தலைப்புகள் உள்ளன 260 - ஆம் ஏட்டில் . சிவஞான சித்தியார் பரபக்கம் முற்றும் . பின் 
பக்கம் சுபக்கம் முதற்சூத்திரம் என்றுளது . 

இது எமது சுவடி எண் 544 / D- 1 36 போன்றது . 


வரிசை எண் : 


4268 


சுவடி எண் : 1919 - a 


சிவபுராணத் தகவல் முதலியன 


ஏடுகள் : 9 


கி , எண்ணிக்கை : 


1000 


அளவு : 24x51 செ . f . 


பக்கத்திற்கு : 16 வரிகள் 


ஆசிரியர் : 


மாணிக்கவாசகர் 


பொருள் : திருமுறை 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


திருச்சிற்றம் பலம் 


நமச்சிவாய வாழ்க நாதன் றாள் வாழ்க 
யிமைப்பொழுது மென்னெஞ்சி நீங்கதான் றாள்வாழ்க 
கோகழி யாணட குருமணிதன் தாள் வாழ்க 
வாகம மாகு நின் றண்ணிப்பான் றாள் வாழ்க , 


முடிவு : 


புகவே தகேனுனக் கன்பருளா யானென் 

பொல்லா மணியே 
தகவே யெனையுனக் காட்கொண்ட 

தன்மையைப் புன் மையரை 
மிகவே யுயர்த்தி விண்ணோரைப் பணித்தி 

யண்ணா வமுதே 
நகவே தரு மெம்பிரா னென்னை 

நீ செய்த நாடகமே ! 


- 10 


குறிப்பு : 

இவை திருவாசகத்தின் ஒரு பகுதி , முதல் மூன்று அகவல்கள் , திருச்சதகத்தில் 10 
பாடல்கள் மட்டுமே உள்ளன . கூந்தற்பனை ஏடுகளாலானது , 


25 வது தொகுப்பு 


47 


வரிசை எண் : 4269 


சுவடி 


எண் : 1919-6 


ஞான வாசிட்டம் 


ஏடுகள் : 


131 


கி . எண்ணிக்கை : 12000 


அளவு : 24x5 ; செ.மீ. 


பக்கத்திற்கு : 16 வரிகள் 


ஆசிரியர் : வீரை ஆளவந்தார் மாதவபட்டர் 


பொருள் 


வேதாந்தம் 


திலைமை : பழுது 


முழுமை : முற்று முளது 


எழுத்து : 


தமிழ் 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் ஞானவா சிட்டம் 

பாயிரம் 


பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை 
பண்மை தூரமற வகத்துன் னுவாந் 
திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிட்ட 
முண்மை யாக வொருங்குரை செய்யவே 


ஓடிவு : 


யாள வந்தான் வீரைவின் மாதவப்பட்ட 

னங்கிசவ வதாரமாகி 
மீள வந்தான் வந்து தமிழ் வசிட்ட 
ராமாயணமும் விளம்பினானே ! 

ஞானவாசிட்ட முற்றும் 
சம்பூரண சின்மயம் சச்சிதானந்த குருமயம் 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 135/652 , எண் 

937 / D- 1225 போன்றது . இதற்கு 
வசிட்ட ராமாயணம் என்ற பெயரும் உண்டு . இது உரையுடன் அச்சிடப்பட்டுளது , 


இதற்கு முதல் எட்டில் , இந்நூலின் அட்டவணையும் , 2 - ஆம் ஏட்டில் , வேகமா 
நெறி சேரும் " எனத்தொடங்கி , " போற்றல் செய்வாம் என்பது முடிய பாடல்கள் 

இது . கூந்தற்பனை ஏடுகளாலானது . 


உள்ளன . 


48 


தமிழ்ச் சுவடிகளில் 


வரிசை எண் : 4273 


சுவடி 


என் : 


1919-0 


மகாவாக்கியம் 


ஏடுகள் : 4 


கி . எண்ணிக்கை : 


400 


அளவு : 24x :) செ.. 


பக்கத்திற்கு : 16 வரிகள் 


ஆசிரியர் : 


{ விநாயகபாரதி ) 


பொருள் : வேதாந்தம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் , 


தொடக்கம் : 


ஹரி ஓம நன்றாக 


உலக முதற்பொருளை யும்பர்க் குணர்வரிதாம் பொருளை 

யோதிய வேதாகமத்தி னுச்சியி னுட்பொருளைப் 
பலகலையின் பொருள் முடிவின் முடிவான பொருளைப் 

பத்தர்ப் பத்திய பெரியோர் பரவிய வான் பொருளை 


முடிவு : 


எனைவளர்க்குந் தொட்டிலாகி உத்தகுரு 
ராயனெங்கள் வினாயக பாரதி தமியே 
னுள்ளத்தானே ! 

மாகவாக்கியந் திஷாகாரியக்கவி முற்றும் 
சம்பூரண சின்மயம் சச்சிதானந்த குருமயம் 
வேதாந்த வாக்கியே சுவராள் கிருபா கடாட்சம் 

முன்னிற்க 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 1173 / D - 1780 போன்றது , 
கூந்தற்பனை ஏடுகளில் எழுதப்பட்டுளது . 


வரிசை எண் 


. 


4271 


சுவடி எண் : 1919 - d 


மாகவாக்கிய பனுவல் 


ஏடுகள் : 4 கி . எண்ணிக்கை : 

400 

அளவு : 24x51 செ.மீ. 
பக்கத்திற்கு : 16 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : வேதாந்தம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்று முனது எழுத்து : தமிழ் . 


25 - வது தொகுப்பு 


49 


தொடக்கம் : 

முமூட்சுவாய் மோட்சம் வேணுமென்ற 

பேர்களுக்கு வாக்கியார்த்தம் விசாரம் 

பண்ணி மோட்சத்தை யடைய வேணும் 
வாக்கியந்தா னேது வாக்கியார்த்தப் 

பிரகரணந் தானார் பண்ணினா ரென்றால் 


முடிவு : 


நிற்குண பிரம்மத்தையும் பிரம்மமென்று சொல்லுகிறது 
காணப்பட்ட தெல்லாம் மழியப்பட்டுப் போகையினாலே 
இந்தமூன்றுக்கும் பிரம்மத்துவங் கூடாது . நிற்குணப் 
பிரம்மமே பிரமம் மென்று மகாவாக்கியப் பிரகரணம் 
சமாப்தம் . பரமசிவம் சச்சிதானந்த நித்திய பரிபூரணச் 
சுயம்பிரகாச தெட்சிணாமூர்த்தி சுவாமி திருவடி வாழ்க 
சிவய குருவே நம . ஹப்சிவோஹம் திருச்சிற்றம்பலம் 

வாணி நமஸ்து . தேவி நமஸ்து 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 1006 - b / D - 1781 போன்றது . 


இது . கூந்தற்பனை ஏடுகளாலான சுவடி 


வரிசை எண் : 4272 


சுவடி எண் : 


1919.e 


உபநிடத சொரூபானந்தம் 


ஏடுகள் : 13 கி . எண்ணிக்கை : 1300 

அளவு : 24x51 செ.மீ. 
பக்கத்திற்கு : 17 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : வேதாந்தம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


மெய்யுடைய வடியார்மேல் விருப்புடையான் 

கருப்பூர விளக்குப் போலென 
பொய்யுடைய யிருளகற்றும் பொருளுடையா 

னருளுடையான் பொறியைந்தாலும் 


4 


50 


தமிழ்ச் சுவடிகன் 


முடிவு : 


முப்பத்திரண்டு செய்யுளரக அருளாகிய 
அகத்திலிருந்து சொன்ன வதிசய மெவ் 
வதிசயமோ தெரியப்படுகிலே னென்றவாறு 
சொரூபானந்த உபநிடத முற்றும் . 
சற்குரு கிடாட்ச முண்டாக 

சின்மயம் 


குறிப்பு : 


இது , வேதாந்த நூல் உபநிடதத்தின் தன்மையினைக் கூறுகிறது . 


இது , கூந்தற்பனை ஏட்டுச் சுவடி 


வரிசை எண் : 4273 


சுவடி எண் : 1919 - f 


உபநிடத சொரூபானந்தம் 


ஏடுகள் : 9 


கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 24x5 , செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : வேதாந்தம் 


பக்கத்திற்கு : 16 வரிகள் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


மெய்யுடைய வடியார்மேல் விருப்புடையான் 

கருப்பூர விளக்குப்போ லென் 
பொய்யுடைய வருட்ப் போதம் 

பொருளுடையா னருளுடையான் 


முடிவு : 


நெஞ்சகத்தே சவுபாக்கிய குருவென்னும் 
பொருளே தோற்று மருள் கத்தும்படி 
யழுத்திதளே போலு மதனையொரு 
வளியெண்ணான் காயகத்திலிருந்துரைத்த 
வதிசயமே வதிசய மாற்றிகிலேனே . 


25 - வது தொகுப்பு 


51 


குறிப்பு : 

இது , முன்பிரதி போன்றது . இதில் அதிக செய்திகள் கூறப்பட்டுள்ளன . 
இது , கூந்தற்பனைச் சுவடி 


வரிசை எண் : 4274 


சுவடி எண் : 1919 - g 


குருசம்பிரதாயம் 


ஏடுகள் : 9 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 24x51 செ.மீ. 
பக்கத்திற்கு : 16 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் : 
வேதாந்தம் நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


விசுவாமித்திரரும் வதிஸ்ட்ட மாமுனியும் 
நம்மைப் பிறவிக்கி வாராமல் ரட்சிக்கவேண்டி 
ஞான மென்கிற பாதாரவிந்தத்தைத் தமக்கு 


முடிவு : 


விசுவாமித்திரரும் வஷிட்ட மாமுனியும் 
என்னைப் பிறவிக்கு வாராமல் ரெட்சித்தார்கள் . 

குருசம்பிரதாயம் முற்றும் 
சற்குருபாதாரவிந்தமே கெதி 


குறிப்பு : 

இது , இனிப் பிறவாதிருக்கக் குருவின் கருணை வேண்டும் என்பதைக் கூறுகிறது . 
இது , க.ந்தற்பனை ஏடுகளைக் கொண்டது . 


சி 


வரிசை எண் : 4275 


சுவடி எண் : 1919-1 


கைவல்லிய நவனீதம் 


ஏடுகள் : 6 


பக்கத்திற்கு : 16 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 600 

அளவு : 2435 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் : வேதாந்தம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை ; நல்ல நிலை 


52 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 
பொன்னில் மாதராசை 

பொருந்தினர் பொருந்தா ருள்ளந் 
தன்னி லந்தரத்தில் சீவ 

சாட்சிமாத்திரமாய் நிற்கும் 


மூடிவு : 


தீர்த்த மெல்லா முற்றபே றடைவர் சால 
நிலைபெறும் பெரியோர் பாத நிச்சைய 

அருளைப் பெற்றுப் 
பலகலை ஞான நூலைப் படித்த ஞானிகளாய் 
வாழ்வார் . 110. கிஷ்ணசகாயம் 
கைவல்லிய நவனீதம் 

முற்றும் . 


குறிப்பு : 


இது , 186 செய்யுட்களையுடையது . இதில் 110 செய்யுட்களே உள்ளன . இது , 
எமது சுவடி எண் 882 / D - 1212 போன்றது . கூந்தர்பனை ஏடுகளைக் கொண்டது . 


வரிசை எண் : 4276 


சுவடி எண் : 


1919 


சந்தேகங் தெளிதல் 


ரடுகள் : 11 கி . எண்ணிக்கை : 1100 

அளவு : 24x51 செ.மீ. 
பக்கத்திற்கு : 16 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : 
வேதாந்தம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 


ஹரி ஓம் நன்றாக 
நார்குளி பறித்து வெள்ள நாட்டிய 

நெடிய கம்பமுர முறக் குற்றிக்குற்றி 


53 


53 - வது தொகுப்பு 


உரைப்பிக்கு முபாயம் போலே 

பரமமாஞ் சொரூபந்தன்னில் 


முடிவு : 


185 


கைவல்லிய நவனீத நூலைக் கற்றோர் 
பரகலை ஞான நூல்கள் படித்த ஞானி 
களாய் வாழ்வார் 
சந்தேகந்தெளிதல் முற்றும் . 
ஆகப்படல மிரண்டுக்குந் திருவிருத்தம் 

குருபாதமே கெதி 


295 


குறிப்பு : 


து . கைவல்லிய நூலின் பிற்பகுதி . அதிலுள்ள சந்தேகங்களைத் தீர்ப்பது . 
கூந்தற்பனை ஏடுகளைக் கொண்டது . 


44 


வரிசை எண் : 4277 


சுவடி எண் : 1919 -j 


சொரூபசாரம் 


ஏடுகள் : 7 
பக்கத்திற்கு : 16 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 700 

அளவு : 24x51 செ.மீ. 
ஆசிரியர் : அவிரோத மாமுனிவர் பொருள் : வேதாந்தம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


சிற்சொரூபந் தானே செகச் சொரூப 

மானதெல்லாம் 
தற்சொரூப சாரமாய்ச் சாற்றவே 

பொய்ச் சொரூப 
மச்சுருவாம் போலே யதுவதுவாய்த் தோற்றுமொரு 
சொற்சொரூபந் தானே துணை . 


54 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


லுண்டிருக்க வல்லா ருலகமெல்லாந் தாமாகக் 
கண்டிருக்க வல்லார்கள் காண் . 

சிவமயம் . 
சொரூப சாரம் எழுதினது முற்றும் . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 1017 - d / D - 1752 போன்றது , 

இது , கூந்தற்பனை ஏடுகளாலானது . 


வரிசை எண் : 


4278 


சுவடி எண் : 1919 - k 


சசிவர்ன்ன போதம் - உரையுடன் 


ஏடுகள் : 16 


கி எண்ணிக்கை : 1600 


அளவு : 24x51 செ.மீ. 


பக்கத்திற்கு : 16 வரிகள் 


ஆசிரியர் : தத்துவராயர் பொருள் : வேதாந்தம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 
அலகை யச்ச மரமக வான்களு 

முலகில் முத்தி டெரும்பரி சோதுவாம் . 
என்றது . 

பலபல சமைய பேதங்களிலே விழுந்து 
ஞான மன்றி முடவிர்த்தியாய்ப் 
பேய் போலே மயக்குற்று 


முடிவு : 


மானிடச்சட்டை தரித்து நம்பின் 
பேரைத் தன்னைத் தானாக்க வந்த குருசொரூபமென்று 
வேதங்கள் முறையிடுகு தென்ற வாறு 

- 109 . 
சசிவன்ன போத முற்றும் . 

குருவே துணை . 
குறிப்பு : 

இது , அத்வைத விஷயமானது . இது , எமது சுவடி எண் 767 - d / D • 1241 போன்றது . 
இது சசிவர்ண போதகம் எனவும் அழைக்கப்படும் . 

கூந்தற்பனை ஏடுகள் கொண்டது . 


25 - வது தொகுப்பு 


55 


வரிசை எண 


: 4279 


சுவடி எண் : 


1919-1 


பகவத்கீதை கிரந்தத்துக்கு டீகை 


ஏடுகள் ! 45 கி . எண்ணிக்கை : 4500 

அளவு : 24X 5 செ.மீ. 
பக்கத்திற்கு : 19 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : வேதாந்தம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 
முதலாவது அர்ச்சுன விச ரத்தியாயம் 
ஒருபத மடித் தொருபதம் பொற்றேர் மிதித் 
தொருகையிற் குசை கசை ஒருகை ஞானமாய்ப் 
பொருகை வில்விசையனைப் பொருந்த நோக்கி மெய் 
தருபொரு ளுளாதவர் சாணம் போற்று வாம் . 


முடிவு : 


ஸ்ரீகுருவினுட கிருபா கடாட்ச மாகிற 
வமுற்த வருசம் வருசித்தாற்போலே 
கீதையினுடைய வர்த்தஞ் சொல்லலாச் சுது 
பதினெட்டாவது சகலோப நிஷத்து 
சாரசங்கிரக சந் தெரிசனனம் 

யோக முற்றும் . 


முடிவு : 

இது . பகவத் கீதைக்குப் பொருள் கூறும் நூல் . 
ஏடுகள் . 


இதன் ஏடுகள் கூந்தற்பனை 


வரிசை எண் : 4280 


சுவடி என் : 1919 - m 


பகவத்கீதை தாலாட்டு 


ஏடுகள் : 3 ( கி . எண்ணிக்கை ! 400 

அளவு : 2435 செ.மீ. 
பக்கத்திற்கு : 19 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : வேதாந்தம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : 

முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


56 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


சீராரும் பரமார்த்த தெரிசனத்தின் அருள் செய்ய 
பேராரும் தேசிகனாம் பெருமானெற் சொன்னா 
சீராக செரு சமரிற் பந்து சனச்சேதம் வருமென் றிகழ்ந்தே . 


முடிவு : 


- 101 


அருச்சுனன்றன் பொருட்டாக வனைவருக்கும் 
ஞானம்வரப் பொருந்திய தேசிக வடிவாம் 
புண்ணியரே கணவன்றீர் 

திருச்சிற்றம்பலம் 
பகவற்கீதை தாராட்டு 
சற்குருபாதம் துணை . 
செப்பறைமடத்துச் சுவடி 


குறிப்பு : 


பகவத்கீதைப் பாடல்கள் தாலாட்டாகப் பாடப்பட்டுள்ளன . 


இது , கூந்தற்பனைச் சுவடி . 


வரிசை எண் : 4281 


சுவடி எண் : 


1919 - m 


அவதூத கீதை 


ஏடுகள் : 5 கி . எண்ணிக்கை ; 500 

அளவு : 24 x 51 செ.மீ. 
பக்கத்திற்கு | 18 வரிகள் ஆசிரியர் : அனந்தமேரு சுவாமிகள் பொருள் : 
வேதாந்தம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 
முதலாவது ஆற்ம ஞான உபதேசப் பிரகரணம் 


சற்றுத் தியாகியாய் சற்று போகியாய் 
சற்று நிறுவாணியாய்ப் பசாசு போலே 
சாட்சா அரிரூபமாய் யோகீசு 
யோகீசுராளுக்கெல்லாம் . 


25 - வது தொகுப்பு 


5. 


படிவு : 


யெப்படிச் சொல்லப்பட்டுது அவர் 
சொல்லவு மிவன் கேட்கவு மில்லை 
அவதூத ரென்கின்ற பேரு மில்லை 
கோரட்சக னென்கின்ற பேரு மில்லை 
இந்தக் கீதையு மில்லை யென்றார் 

சருவ சங்கற்பிதம் பிரம்மா காசம் . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 996 - c / D . 1712 போன்றது . கூந்தற்பனைச் சுவடி . 


வரிசை எண் : 


4282 


சுவடி எண் : 1919-0 


சிவஞானபோதம் -உரையுடன் 


ஏடுகள் : 7 கி எண்ணிக்கை : 700 

அளவு : 24x51 செ.மீ. 
பக்கத்திற்கு : 19 வரிகள் ஆசிரியர் : மெய்கண்டார் 

பொருள் : சைவ 
சித்தாந்தம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


முதலாஞ் சூத்திரம் 
கல்லா னிழன்மலை 
வில்லா ரருளிய 
பொல்லா ரிணைமலர் 
நல்லார் புனைவரே 1 . 


நூல் 


அவனவ னதுவெனு மவைமூ வின்மையிற் 
றோற்றிய திதியே யொடுங்கி மலத்துளதா 
மந்தமாதி யென்மனார் புலவர் எது சூத்திர 
மென்னுதலிற்றோ வெனின் சங்கார காரணனாயுள்ள 
முதலையே முதலாக வுடைத்திங் வுலகமென்பது 


58 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


எந்தை சனக்குமார னேத்தித் தொழவியல் பாய் 
நந்தி யுரைத் தருளு ஞான நூல் --- சிந்தை செய்து 
தானுரைத்தான் மெய்கண்டான் றாணியேபிர் தாமுணர 
வேதுதிட் டாந்தரத்தா வின்று 

ஆக வெண்பா 83. பன்னிரண்டாஞ்சூத்திரமுற்றும் , 
சிவஞான போத முற்றும் சின் மயம் . 

பொன்னம்பலகுரு . 


--- 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 945 / D - 1245 போன்றது . சைவ சித்தாந்த நூல்கள் 
பதினாள்களுள் முத்மையானது . கூந்தற்பனையாலானது . 


வரிசை எண் : 4283 


சுவடி எண் : 1919 - p 


தாயுமானவர் கனவு 


ஏடுகள் : 1 


கி . எண்ணிக்கை : 10) 


அளவு : 2435 செ . 


பக்கத்திற்கு : 18 வரிகள் 


ஆசிரியர் : தாயுமானவர் 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


கனவு கண்டேனே 

சுகாதீதக் 
காதல் கொண்டேனே 
கஞ்சன் மால் காணாத கல்தலை கீழுங் 
கலந்த இடத்திலே மனது 


முடிவு : 


வந்து மிறந்து மயங்கித் திரியவுங் 
கேளாமலக் கேள்க்கவுங் காணமற் காணகவுங் 
கேவல சுத்தஞ் சகல மசத் தென்றும் 
கனவு கண்டேனே சுகாதீத காதலங் கொண்டேனே . 

ஞானக்கனவு முற்றும் 


25 வது தொகுப்பு 


59 


குறிப்பு : 


கனவில் சிவ தரிசனங்கண்டதாகக் கூறப்பட்டுளது . 
கூந்தற்பனை ஏடுகள் . 


வரிசை எண் : 


4284 


சுவடி எண் 1919 : -q 


சற்குருகடாட்சம் -ராகத்துவேஷம் 


ஏடுகள் : 14 


கி . எண்ணிக்கை : 1500 


அளவு : 24x51 செ.மீ 


பக்கத்திற்கு : 19 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சித்தாந்தம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


சாகம் துவேஷம் . காம குறோதம் 
லோபம் மோகம் மதம் மாச்சிரயம் 
யீரிசை யசூயை டம்பம் கற்பம் 
அங்கங்கரம் ஆக 13 , 


14 : 


சச்சிதானந்த சொரூப மாயிருக்கிற பர மாற்மாவே 


தானென்று யெவன் கரதலாமலகம் போலே 


அறியிறானோ அவனே சீவன் முத்த னென்று 
வேதாந்த சித்தாந்தம் . 
சற்குருபாதார விந்தமே கெதி 

குருகமலம் பரமானந்தம் 


குறிப்பு : 


இதில் , சாதனை சதுஷ்டயம் , சமாதிலட்சணம் . தத்துவ நிரூபணம் , சூட்சும 
சரீரம் , காரணசரீரம் , சிவபேதம் , யீஸ்பர பேதம் , குணத்திரைய பேதம் , துரியசரீரம் , 
அபவாதம் , பதார்த்த லட்சணம் , வாக்கியார்த்தம் , விட்டலட்சனை , விடா லட்சணை , 
விட்டு விட்ர லட்சணை , பரமாத்மா வினுடைய சச்சிதானந்த லட்சணம் . பிரபஞ் 
லட்சணம் ஆகிய உள் தலைப்புகள் உள்ளன , கூந்தற்பனை ஏடுகளைக் கொண்டது . 


60 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


4285 


சுவடி எண் : 


1919-1 


தேவி காலோத்திரம் -உரையுடன் 


: 


ஏடுகள் : 22 கி . எண்ணிக்கை : 2000 

அளவு : 21x5 ) செ . K 
பக்கத்திற்கு : 18 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் 
சித்தாந்தம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


சைவ 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 
வானவர் தலைவரிந்த மன்னுயிர் முத்தி யெய்த 
வானவ ரசரா ஞான மருளினால் அருளென் றேத்தி 
மானமா மயில்வே லொண்கண் மணமலி குமுதச் செவ்வாய் 
தேனமர் குழலா டேவன் திருந்தடி பணிந்து சொன்னாள் 
வானவர் தலைவர் பிரமா விஸ்ட்டுணுக்கள் முதலாகிய 


எ.து. 


முடிவு : 


யினி சொல்லப் போற தேது . மீதல்லாமல் அன்னியமாயுள்ளது . 
இது கேட்க வுத்தேசிக்கப் படுகிறீரென்று பரமசிவன் திருவுளம் 
பற்றினாரென்ற வாறு 

69 
தேவி காலோத்திர ஞான 

முற்றும் 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 541 - k / D - 698 போன்றது . சைவசித்தாந்த உண்மையைக் 
கேட்ட பார்வதி தேவியாருக்கு பரமேசுவரன் உபதேசித் தருளியது . உரையுடன் 
அச்சிடப்பட்டுளது . இது . கூந்தற் பனைச்சுவடி . 


வரிசை எண் : 4286 


சுவடி எண் : 1919-5 


வாக்கிய சம்பிரதாயம் 


ஏடுகள் : 16 கி . எண்ணிக்கை : 1500 

அளவு :: 24x5 செ.மீ 
பக்கத்திற்கு : 18 வரிகள் . ஆசிரியர் : தெட்சணாமூர்த்தி பகவான் பொருள் : சைவ 
சித்தாந்தம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


25 - வது தொகுப்பு 


61 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 


தெட்சணாமூர்த்தி பகவான் சனகாதியளுக்குப் போதிச்ச 
வாக்கிய சம்பிரதாயம் . சனகர் , சனந்தனர் . 
சனாதனர் , சனத்குமாரர் . குருகமலம் பரமானந்தம் 
முகவிலாசத்திலே ஏழுந்தருளி யிருக்கப்பட்ட 
தெட்சணாமூர்த்தி பகவானினது அனுக்கிரகத்தினாலே 


முடிவு : 


பிரமானந்த சுவாமி , பின் அமுர்தானந்த சுவாமி , 
பின் சவுபாக்கிய சுவாமி , வயிந்த வானந்த சுவாமி , 
யென்றதிக வாக்கிய சம்பிரதாயமுமிந்த சாஸ்த்திரம் 
வரலாறுங் குரு பாரபரிய முஞ் சொல்லப்பட்டுளது . 


சற்குரு கிடாட்சம் , குருகமலம் பரமானந்தம் 


குறிப்பு : 


இது , கூந்தற்பனை ஏட்டுச்சுவடி . திருமடத்தின் பரம்பரையும் கூறுகிறது . 


வரிசை எண் : 42 : 7 


சுவடி எண் : 


1919 - t 


பிரமானுபவ விவேக சமுத்திரம் 


ஏடுகள் : 18 


கி . எண்ணிக்கை : 1500 


அளவு : 24x5 செ.மீ 


பக்கத்திற்கு : 17 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சித்தாந்தம் 


திலைமை : நல்ல நிலை 


முழுமை ; முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


முதலாவது திஷ்டாந்திரப் பிரமாணம் 
பிரம்மமே சற்றியம் நாமறுபாதகமாய் 
தோணுகிற தேவாதிரியற்கு நாரள கிறுமி 
யன தாபரங்கள் பஞ்ச பூதங்கள் 
முதலான 


62 


தமிழ்ச் அவடிகளின் 


முடிவு : 


பூரணாகத தேகமா யிருக்கப்பட்ட 
சீவன் முத்தியே விவேக முத்தி . 
இப்படிச் சீவன் முத்திப் பிரகரணஞ் 
சொல்லப்பட்டுது . 
பிரமானுபவ விவேக சமுத்திரம் 

முற்றும் 

சச்சிதானந்த சற்குரு கிடாட்ச முண்டாக வேணும் . 
சறிப்பு : 

இதில் . பிடனுசி திஷ்டாந்தம் , கடதிபதிஷ்டாந்தம் , சூரிய திஷ்டாந்தம் . 
சந்திர திஷ்டாந்தம் , நக்ஷத்திர திஷ்டாந்தம் , சிது திஷ்டாந்திரம் , சட செல திஷ்டாந் 
திரம் முதலான தலைப்புகள் உள்ளன கூந்தற்பனைச் சுவடி . 


வரிசை எண் : 4288 


சுவடி எண் : 


1919 - u 


மகாவாக்கிய சுருதி வாக்கியம் 


ஏடுகள் : 9 


கி . எண்ணிக்கை : 


800 


அளவு : 24 x 5 ) செ.மீ. 


ப கத்திற்கு : 18 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : வேதாந்தம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : 

முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 
சுருதி சாரத்திறவு 


தேசிகன் றன் னடிவணங்கிச் 

சுருதிசாரத் திரனுரைப்பரஞ் சுரர்க்குப 
தேசித்திடும் வாக்கியங்கள் மாசிற் 

பிரபஞ்சமதே பிரமோக யோக 


முடிவு : 


பொருளை யறிந்தொருகாற் கேட்டாலுந் 
தெருண்டவர்க்கு வரமுதவு மெய்ஞ் 
ஞானி யாவதினால் முத்தி யிங்கே 
வருவதாமே 
அதிகாரம் பனிரெண்டுக்கும் விருத்தம் 122 , 

குருகிடாட்ச முண்டாக 


25 - வது தொகுப்பு 


63 


குறிப்பு : 

இது , வேதாந்த ஞானங்கூறுகின்ற கூந்தற்பனைச்சுவடி . 


வரிசை எண் : 4289 


சுவடி எண் : 


1919 - V 


ஆற்மா விவேகம் 


ஏடுகள் : 8 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 24x5 செ.மீ. 
பக்கத்திற்கு : 18 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் 
வேதாந்தம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது 
தமிழ் . 


எழுத்து 


தொடக்கம் : 


ஹரி ஓம் : நன்றாக 
சறுவாபீஷ்டமுங் கொடுக்கிறவராயும் 
யானைமுகத்தை யுடைத்தானவராயும் 
பார்பதிக்குக் குமாரராயுஞ் சகல தேவதையளாலே 
வணங்கப்பட்ட வராயும் 


மூடிவு : 


அத்துவிதப் பிரம்மமாக மோட்சத்தை 
யடைவாளென்று அறியவேணு 
மென்றுத்தாரம் . 

ஆற்ம போதகப் பிரகரண முற்றும் 
சுற்குரு கிடாட்சம் உண்டாக 


- 68 


குறிப்பு : 


இதுவும் , கூந்தற்பனைச்சுவடி . வேதாந்தம் பற்றிக் கூறுவது 


64 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


4290 


சுவடி எண் : 


1919 - w 


புவனகலைக்கியான தீபம் 


ஏடுகள் : 3 


-- 


பக்கத்திற்கு ! 18 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 250 

அளவு : 24X5 செ.மீ 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : வேதாந்தம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 
உரைக்கும் பனுவ லிங்கென செயலல 

வுரையிரந்து குருக்குஞ்சிவானந்த 
போதகத்தை யீதெனக் கூறினார் 


மடி : 


தீராத வல்வினைதீர்த்துக் குருவின் 
திருவுருக் கொண்டா ராத யின்ப 
சுகா தீதம் நல்கின னம்பிகையே 


புவனீசுவரி சரணம் 


குருபாத முன்னிற்க 


குறிப்பு : 


புவனத்தின் திறம் கூறுவது . 


கூந்தற்பனைச் சுவடி 


வரிசை எண் : 


4291 


சுவடி எண் : 1919- * 


தாயுமான சுவாமிகள் பாடல் 


ஏடுகள் : 


23 


எண்ணிக்கை : 2000 


அளவு : 


24x51 செ.மீ. 


பக்கத்திற்கு : 18 வரிகள் 


ஆசிரியர் : தாயுமானார் 


பொருள் தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


25 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 

சிவகுரு வணக்கம் 
அங்கைகொடு மலர் தூவி 

யங்கமது புளகிப்ப வன் பினா 

லுருகி விழி நீராறாக வாராத 
முத்தியினதா வேசை யாசைக் கடற்குளமூழ்கிச் 
சங்கர சுயம்புவே 


முடிவு : 


நிகரில் பசுபதியான பொருளை 

நாடி நெட்டுயிர்த்துப் பொன்பர 
நினைதல் செய்வாம் 


-12 


ஆகவ திகாரம் பதிமூன்றுக்குச் செய்யுள் 131 

சின் மயம் சச்சிதானந்த குருமயம் 


குறிப்பு : 


இது , தாயுமானாரின் பாடல்களில் ஒருபகுதியினைக் கொண்டது . கூந்தற்பனைச் 


சுவடி . 


வரிசை எண் 


4292 


சுவடி எண் : 1919 - y 


வேதாந்த சூடாமணி 


ஏடுகள் : 


22 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 24x 51 செ.மீ. 


பக்கத்திற்கு : 


18 வரிகள் 


ஆசிரியர் : 


துரைமங்கலம் சிவப்பிரகாசர் 


பொருள் 


வேதாந்தம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமி 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் தன் றாக 


தருணமா துமைமுகத் தாமரைக் கெழு 
மருண னாமென வுதித்தடியர் பாற்புரி 
கருணை மாமத மெனக்காட்டு மாமுகன் 
சாண வாரிச மலர் தலையிற் கொள்ளுமாம் . 


ம 


66 


தமிழ்ச் சுவடிகள் 


முடிவு : 


தடுப்பரிய பிறவிநோய் தணிப்பதனுக் கெண்ணி 
யாதரவி னருட்குரவன் றனைத் தேடி யுருகு 
மன்புடையோர் தமைக்காணின் றளித்திடுக வுவந்தே . 
வேதாந்த சூடாமணி எழுதி நிறைந்தது முற்றும் . 

சின் மயம் 


-184. 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 290 -- e / D - 500 போன்றது . 


கூந்தற்பனை ஏட்டுச் சுவடி . 


ஆதி 


வரிசை எண் : 


4293 


சுவடி எண் 


: 1919-7 


சிவ வாக்கியம் 


தத்துவக்கட்டளை 


ஏடுகள் : 6 


கி . எண்ணிக்கை : 500 


அளவு : 24/51 செ.மீ 


பக்கத்திற்கு : 18 வரிகள் 


ஆசிரியர் : சிவவாக்கியர் 


பொருள் : சித்தாந்தம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ . 


தொடககம் : 


ஹரி ஓம் நன்றாக 
பிரசாத மாவது காணப்பட்ட 
நாமரூப செகத் தெல்லாங் 
கொடி திரிச்சுக் கொண்டு 
சருவ சொரூப முந்தன்னுடைய ரூ பமும் . 


முடிவு : 


தியானித்துச் சிவம் பண்ணிவரப் பாவந் தேய்ந்து 
இருவினை யொப்புவந்து சாயுச்சிய பதமடையலாம். 
இது பிரமவித்தை . குரு சம்பிரதாயம் . 

திருச்சிற்றம்பலம் . சட்டைமுனி : 


பாளான சாத்திரத்தில் ஞான முண்டோ 

பணியாத மூடருக்கு வாத முண்டோ 
கோளான திருடருக்குச் சத்தி யுண்டோ 
கொடியதொரு பாதவர்க்குக் குளிகை யுண்டோ 


25 - வது தொகுப்பு 


தோளான பாவிக்கு மோட்ச ............ 

டி . சென்ப மெடுப்பார் பாரே ! 


குறிப்பு : 

இதில் , தத்துவம் கூறப்படுகிறது . ஆனால் பாடல்கள் வெவ்வேறாக உள்ளன . 

கூந்தற்பனை ஏடுகள் . இடையில் தேவாரம் என்ற தலைப்பு உள்ளது . ஆனால் 
தேவாரம் இல்லை . 


X 


XXX 


X 


வரிசை எண் : 4294 


சுவடி எண் : 1919 --- 1 


சிந்தனை 


ஏடுகள் : 8 


கி . எண்ணிக்கை : 700 


அளவு : 24X 51 செ.மீ. 


பக்கத்திற்கு : 15 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : வேதாந்தம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


ஓம் நன்றாக 


சிவத்துக்குள்ளே நின்ற பொருளு மடங்கின முறமை 
சிவன் வியாபகன் அவனுட சிவசக்தி வியாப்பிய 
மதனு ளாற்றுமா வியாப்பிய மதனுளாற்றுமா 


பூ : 


அனிப் பொருள் நான்கு பொய்ப்பொருள் 
பலம் ஞாதுறு ஆற்மா ஞானம் 
ஆற்மாவினுடைய குணம் நேயம் 
அறியப்படும் பொருள் . 

சிந்தனை முற்றும் . 
சற்குருவே நமஸ்த்து 


தறிப்பு : 


. 


இது , ஆத்மாவைப் பற்றிய விளக்கத்தைக் கூறுவது . 


கூந்தற்பனைச் சுவடி . 


சி 


68 


தமிழ்ச் சுவடிகள் 


வரிசை எண் : 4295 


சுவடி எண் : 


1919- 1- 2 


இந்திர சாலத்திரட்டில் ஞான சூத்திரம் 


ஏடுகள் : 3 


கி . எண்ணிக்கை : 


300 


அளவு : 24X் ; செ.மீ 


பக்கத்திற்கு : 17 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூ - வில்லை 


பொருள் : வேதாந்தம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் - 


தொடக்கம் : 


காப்புயர்ந்த சிவன் காப்பு 

மணித்தாய் காப்பு 
கருணை தருஞ் சதாநதி கழலே காப்பு 

காப்புயர்ந்த சனகாதி சித்தர் காப்பு: 


முடிவு : 


தூங்காதே ஞானவளி யோகம் பாரு 
சொல்லிவிட்டேன ஞாமுப்பத்தி மூணுமுற்றே 

குருவே துணை 
பொதியசால தெய்வ மிரங்கி எட்சிக்க 


காலம் : 


ஸ்ரீமுக வருஷம் அற்பிசி மாதம் 2 - ந் தேதி 


குறிப்பு : 


இதில் , ஞான மார்க்கம் பேசப்படுகிறது . கூந்தற்பனைச் சுவடி . 


வரிசை எண் : 


4296 


சுவடி எண் : 1919-1-3 


ஆறாதார தெரிசனை 


ஏடுகள் : 10 


கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 24x5 } செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : வேதாந்தம் 


பக்கத்திற்கு : 16 வரிகள் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


" ) 5 - வது தொகுப்பு 


59 


தொடக்கம் : 


திருநந்தீசுரர் ஆதி வள்ளுவ நயினார் 
சாட்சியாக திருமூல தேவருக்கு 
அனுக்கிரகஞ் செய்த ஆறாதார 
தெரிசினை . மூலாதாரஞ் சுவாதிட்டான 
மணிபூரகம் , அனாகதம் விசுத்தி ஆக்கினை 
ஆறாதாரம் 


--- 


6 


மூடிவு : 


உடலை நீக்கி யறியவர் தமை யறிந்தோர் 
சொல்லிய பேர் தவறாதன சொற் பெரியோரை 
யெல்லாம் எல்லையில் சிவத்தைச் சேர்ந்தா 
எனியொரு துன்பமுண்டோ 


- 14 


ஆறாதார தெரிசனை முற்றும் 
குருபாதத்துணை 


குறிப்பு : 


து , சரீரதத்துவமாகிய ஆறாதார விளக்கம் 


கூறுவது . 


கூந்தற்பனைச் 


சுவவடி, 


வரிசை எண் : 4297 


சுவடி எண் : 1911-1-4 


வயிராக தீபம் திருவிழா 


ஏடுகள் : 4 கி எண்னிக்கை ; 400 

அளவு : 24x51 செ.மீ. 
பக்கத்திற்கு : 18 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : வேதாந்தம் 
நிலைமை : நல்ல நிலை நிலைமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 
தாயினுமிரங்கி யென்றனை 

வந்தாண்டரு டூயவன் 
சரணையே சுமக்க வென்றலைவாய் 

துதி செய்க கரமலர்கடூய்த் தொழ 


தமிழ்ச் 4 வடிகளின் 


70 


முடிவு : 


பிணியறா விடத்தும் விடலரும் 
பசிநோய் காமநோய் தணிப்பான் 
குருபொருட்டெடுத்து யரீண்டடையினு 
மதனைக் காக்குத றுயர் வேந்தாயினு 
மிகுனராற்றுயரே . 

என்றது . இந்த உடலானது 


......... 


குறிப்பு : 


வேத விசாரம் 

விசாரம் கூறுகிறது . 


தலைப்புடன் தொடர்புடையதாயின் றெனினும் 
கூந்தற்பனைச் சுவடி . 


எண் : 


வரிசை எண் : 


சுவடி 


1919-1-- ) 


4298 


ஆசாரி சுவாமிகள் வாத்திம 

சங்கற்ப நிராகரணம் 


ஏடுகள் : 8 கி . எண்ணிக்கை : 600 

அளவு : 24 X 5 செ : 
பக்கத்திற்கு : 16 வரிகள் ஆசிரியர் : சவுபாக்கிய சுவாமிகள் பொருள் : 
சித்தாந்தம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுபளது எழுத்து : 


தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் 
சங்கரா சாரிய சுவாமிகள் கலைக்கியான 
மேறுகயில் வந்து கண்டித்த பரமவாதிகள் 
சங்கைக் குத்தரம் . 

அகண்ட பரிபூரணமாயிருக்கும் 
பிரம்ம மென்னிலந்தகார வடிவான 
அவித்தை பொருந்தி 


91944 : 


78 . 


சத்தியமான படியினாற் சொரூபத்திற் கானியில்லை 
யென்றுந்தரம் 
சவுபாக்கிய சுவாமிகளாற் சொல்லப்பட்ட 

சங்கற்ப நிராகணம் முற்றும் . 


25 - வது தொகுப்பு 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 541 - g / D - 694- ன் வேறாயது . தலைப்புக்கும் முடிவுக்கும் 
வேறுபாடு காணப்படுகிறது . இது கூந்தற்பனைச் சுவடி . 


இதன் பின்னர் 2 உதிரி ஏடுகள் காணப்படுகின்றன . 


s 


வரிசை எண் : 4299 


சுவடி எண் : 1920-8 


திருத்தொண்டத் தொகை 


ஏடுகள் : 


1 


கி . எண்ணிக்கை : 


50 


அளவு ; 29x4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 11 வரிகள் 


ஆசிரியர் : சுந்தரமூர்த்தி நாயனார் 


பொருள் : 


திருமுறை 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை ; முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் : நன்றாக திருச்சிற்றம்பலம் 
தில்லைவா பூந்தணர்தம் மடியேன் மடியாக்கு 

திருநீலகண்டத்துக் குயவனார்க் கடியே 
னில்லையே யென்னாத யியற்பகைக்கு மடியே 

னினையான்றன் குடி மாற னடியார்க்கு மடியேன் 


முடிவு : 


கடல் சூழ்ந்த வுலகெல்லாங் காக்கின்ற பெருமான் 

காடவர்கோன் கழற்சிங்க னடியார்க்கு மடியேன் 
மடல்சூழ்ந்த தார் நம்பி யிடங்கழிக்குந் தஞ்சை 

மன்னவனாம் செருத்துணைத னடியார்க்கு மடியேன் 
புடைசூழ்ந்த புலியதழ்மே லரவாட வாடிப் 

பொன்னடிக்கே மனம்வைத்த புகழ்த்துணைக்கும் 


குறிப்பு : 

சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு ஆரூரில் அடியார் திருக்கூட்டங் கண்டு வணங்கிப் 
பாடியது இது . பெரிய புராணம் பாடுவதற்கு முன்னோடியாக இருந்தார் , இது இப் 
பெரியபுராண நூலின் முன்னர் கூறப்பட்டது . 


72 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


4300 


சுவடி எண் : 192 ( ! - b 


திருத்தொண்டர் புராணம் ( பெரியபுராணம் ) 


ஏடுகள் : 344 


கி . எண்ணிக்கை : 12500 


அளவு : 29X 4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 12 வரிகள் 


ஆசிரியர் : சேக்கிழார் 


பொருள் : திருமுறை 


நிலைமை : 


நல்ல நிலை 


முழுமை : 


முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 


ஹரி : ஓம் நன்றாக 


திருச்சிற்றம்பலம் 
வேகமா நெரிசேரும் 

போற்றுவாம் - 
தவளத் தாமரை ..... குறித்தே . 

திருமலைச் சருக்கம் 
உலகெ லாமுணர்ந் தோதற் கரியவன் 
நிலவுலாவிய நீர்மலி வேணிய 
னலகில் சோதிய னம்பலத் தாடுவான் 
மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் , 


முடிவு : 


வைய நீடுக மாமழை மன்னுக 
மெய்விரும்பிய வன்பர் விளங்குக 
சைவ நன்னெறி தான் தழைத் தோங்குக 
தெய்வ வெண் டிருநீறு சிறக்கவே 
வெள்ளாளைச் சருக்க முற்றும் . 

ஆகத் திருவிருத்தம் 


56 . 


............ 


திருச்சிற்றம்பலம் 


குறிப்பு : 


றுவது இது , எமது சுவடி எண் 


63 நாயன் மார்களுடைய வரலாற்றினைக் 
1151 / D - 1805 போன்றது . 


125 - வது தொகுப்பு 


73 


வரிசை எண் : 4301 


சுவடி 


எண் : 1921 - a 


சந்திரகாவியம் 


ஏடுகள் : 77 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 381 x31 செமீ 
1. க்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
நிலைமை : பழுது முழுமை : 

முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


நன்றாக 


அஞ்சொன்பதுக் கதிபர் பாவி சுபரானாலு 
மஞ்சு பலன்றருவா மென மூன்றா 
ரெஞ்சு பதினொன்றுக் கதிபதியு மிப்படியே 


மூடிவு : 


செவ்வாய் லக்கினத்துக்கும் சந்திரனுக்கும் 
முழுப்பாவம் சுக்கிரனுச் செவ்வாயு 
நின்றபாவமும் லெக்கினம் சந்திர 
லக்கினங்களுக்கு ராகு கேது குளிகன 
சனிநிற்கின்ற பாவமு மரையாகவுஞ் கபர்கள் 
பார்த்தால் காலாகவுங் கொள்ள . 


குறிப்பு : 


இதில் , லக்கின பலன் கூறப்பட்டுளது , முன் ஏட்டில் உள்ள முடையான் என்ற 
தலைப்பு காணப்படுகிறது . பின்னர் சோதிடம் எழுதிய ஏடொன்று உளது . 


இக் 


வரிசை எண் : 4302 


சுவடி 

எண் : 1921-6 


பலவுக்கும் பிலக்கப்பட்ட ராசி 


ஏடுகள் ! 61 கி . எண்ணிக்கை : 3000 

அளவு : 38:31 செ.மீ 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : பழுது 


74/ 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


கெவ்வக்காமா மேற்றி வில்லை 
யேடுமுகடு வாச்சிதானே ! என்பது 
அசுபதி முதல் நாட்களும் மூல முதல் 
நாலு நாட்களும் 1 முதல் நாலு நாளும் 
இவை மேனோக்கின நாட்கள் . 


முடிவு : 


மூன்றாஞ்சாமம் தன் புதன் ஒன்றே பட்சம் 
குரு பதினெண் முக்கால் பகற் புகற் 
பதினொண்ணேகால் துதிபெறு சனி 
யோற் சாமர் தோன்றுமே ராகுக்காலம் . 


குறிப்பு : 


இது , 41 - ஆம் ஏட்டில் தொடங்குகிறது , இது , உள்ளமுடையானின் நடுப்பகு தியா 
என்பது ஐயம் . 


ஆதி 


வரிசை எண் : 4303 


சுவடி எண் : 1921 - c 


கோளுறுமாலை 


ஏடுகள் : 


2 


கி . எண்ணிக்கை : 


100 


அளவு : 


38 ; x31 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் ; சோதிடம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


உரைத்தமுன் னூல்கட் கெல்லா 

முண்மையாய் விளங்கும் போது 
திருத்தமாம் ராசி காலம் 

திடம்பட புதைத்த தெல்லாம் 


25 -வது தொகுப்பு 


Pi வு : 


கடனுடைக் கலங்கள் தானும் 
வானுடைப் புகரோன் வத்து 

வக்குற நிற்கும் போது 
தேனுறு மொழியா பூமி 

அவனிக்குந் தீய் ( மை ) பை கூறே ! 
கூறுவார் வெள்ளி நட்பில் 


2.1 . 


குறிப்பு : 


இது , கோள்களினுடைய இயக்கத்தைக் கூறுவது 


சை எண் : 


சுவடி எண் : 1921 - d 


வருஷப் பலன் 


ஏடுகள் : 


2 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : பழுது 


கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 38 : x3 } செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


* 


தொடக்கம் : 


பிரபவ மழையுண்டுக் கா மழை யுண்டு 
மனுசத்தி வியாதி யுண்டு 
பரிதாவிக்கும் அந்தப்படியே 
விர்த்தியும் சுக்கிலத்துக்கும் 
மழையுண்டு வெள்ளாமையுண்டு . 


முடிவு : 


ஆறு மாத்தைக்குப் பின்னையும் 
இராசாக்களுக்கும் சுகமுண்டாம் 
நல்லகாலம் மென்ற வாறு . 


- 50 


குறிப்பு : 


தமிழ் ஆண்டுகள் எனப்படும் பிரபவ முதலான 60 ஆண்டுகட்கும் பலன் கூறுவது . 
செய்யுட்கள் 60 இல்லை . வருடங்கள் சேர்த்தும் கூறப்பட்டுள்ளன . 


76 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


4305 


சுவடி எண் : 


1921 - e 


வாக்கியத்துளுவம் 


ஏடுகள் : 3 


கி . எண்ணிக்கை : 


100 


அளவு : 


381 x 31 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சோதிடம் 


: 


நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கியத் துருவ மென்றறிவது 
விருத்தலம் இல்லையாகில் மண்டலத்திலே 
அமுதலத்தைக் கலைந்து முன்பு போலே 
செய்வதுக்கு 


முடிவு : 


பூனாகம் 


மால்பாகன் - 19 , ஈன்றாலம் --20 

--- 21 , தேர்பாகன் -2 
ஐயாறன் -23 , மைஞ்ஞர்கள் --24 
ஆதித்தியன் மந்தச்சர முற்றும் -397 


குறிப்பு : 


இது , ஒரு நூலின் கடைசிப்பகுதி 98-100 - ஆம் ஏடுவரை உள்ளன . 


பின்னர் சோதிட உதிரி ஏடுகள் 


. 


உள்ளன . 


வரிசை எண் : 4306 


சுவடி எண் : 


1921 - f 


லக்கின பலன் 


ஏடுகள் : 5 


கி , எண்ணிக்கை : 250 அளவு : 3831 செ.ம். 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


நிலைமை : பழுது 


முழுமை ; முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


லக்கினத்தில் சூரியனிருந்த பலன் 
ஆரோக்கியனா பத்திய தேகம் செகப்புக் 


15 - வது தொகுப்பு 


77 


கண்ணுடையவன் . அந்த சூரியன் 
கடகத்திலிருந்தால் நேத்திர ரோகமாவான் 


14 வு : 


11 - மிடத்தின் பலன் புத்திராளுண்டு 
மசறி சீவிக்கலா ......... ப்பிரியன் 
12 - மிடத்தின் பலன் புச் திராள் மத்திபம் 
நேத்திரரோகி . கேது ராகுபன் முற்றும் . 


குறிப்பு : 


பனிரண்டு வீட்டிலும் லக்கின முதலாக கோள்கள் நிற்கும் நிலைக்குரிய சோதிடம் 
கூறுகின்றது . 

இதன் பின்னர் ஒரு சோதிட ஏடும் , ஒரு தனிப்பாடல் ஏடும் உள்ளன . 


வரிசை எண் : 4307 


சுவடி எண் : 1922 - a 


திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் 


ஏடுகள் ; 


20 


கி . எண்ணிக்கை : 800 


அளவு : 34x2 ) செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : பகழிக்கூத்தர் 


பொருள் : பிள்ளைத்தமிழ் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்ரற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக . குருவே துணை . 


அத்தனையும் புன்சொல்லே யானாலும் பாவேந்த 
ரெத்தனையுங் கண்டுமகிழந் தெய்துவார் முத்தி 
புரக்குமரன் றந்தகந்த புண்ணியன் முந்நான்ரு 
கரக்குமரன் பிள்ளைக் கவி . 


நூல் 


பூமா திருக்கும் பசுங்களபப் புயபூ தரத்துப் புருகூதன் 

போற்றக் ககன வெளிமுகட்டுப் புத்தேள் பரவ 


முடிவு : 


சேறுமலை வாய்க்கு நாதா 
தாலோ தாலேலோ 


தமிழ் கவடிகா 


தேவர்சிறை மீட்ட தேவா தாலோ தாலேலோ ! 

8 . 
அரவு சிறுபறை யிதழி திறியதகை போதி சடையா பாலாவேலா 

அருண வெயிலி 


குறிப்பு : 


இது , எமது கவடி எண் 455 / D 311 போன்றது . அச்சாகியுளது . 


வரிசை எண் : 4308 


கவடி எண் : 


1922 


திருப்புகழ் 


ஏடுகள் : 


28 


கி . எண்ணிக்கை : 


1500 


அள6 : 


பக்கத்திற்கு : 


8 வரிகள் 


ஆசிரியர் : 


அருணகிரியார் 


பொருள் : தோத்திரம் . 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி . ஓம் நன் றாக , குருவே துனை , 


முத்தைத்தரு பத்தித் திருநகை 

யத்திக்கிரை சத்திச்சரவண 
முத்திக்கொரூ வித்துக் குருபர 

னெனவேது. 
முக்கட்பர மர்க்குச் சுருதியின் 

முற்பட்டது கற்பித் திருவருள் 
முப்பத்து மூவர்க்கத் தமரரு 

மடிபேண . 


பூவு : 


நிலவத்தரு மலைசெய் திருப்பதி யுறைவோனே 
யடியவ ரிச்சையி லெவை யெவை 

யுற்றதை யவை தருவித்தரு பெருமாளே! 


--- 


குறிப்பு : 


இது , அச்சாகியுளது . பாடவேறுபாடுகள் உள்ளன . 


25 - வது தொகுப்பு 


79 


வரிசை எண் : 4309 


சுவடி என் : 1923 - a 


சரசுவதி அர்ச்சனை 


ஏடுகள் : 1 கி . எண்ணிக்கை : 

10 அளவு : 

34X4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : தோத்திரம் 
நிலைமை : 

பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : கிரந்தம் . 


தொடக்கம் : 


அகோர சிவாச் சாரியார் பத்ததியிலிருந்து 

எழுதி யிருக்கிறது 
ஓம் மகா லக்ஷ்ம்யை நம 
துர்காய 

நம 
வாகீஸ் வரியை 


நம 


முடிவு : 


வாகியை நம 
வாகீசுவரியை நம 
காயத்திரியை நம 

நம 
ஓம் சரஸ்வதியை நம 


குறிப்பு : 

இது , கலைமகள் வழிபாடு ; மலர் வழிபாடு முகப்பு ஏட்டின் பின்புற முள்ளது . 
முன்பகுதியில் இதில் உள்ள நூல்களின் பட்டியல் உளது . 


வரிசை எண் : 4310 


சுவடி எண் : 1923-6 


பஞ்ச கவ்விய விதி 


ஏடுகள் : 


4 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 35x31 செ.மீ. 


பக்கத்திற்கு : 


9 வரிகள் 


ஆசிரியர் : அகோரசிவனார் 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


திருமெழுக்காவிடம் பண்ணி 
மூன்றதுக்கு 

க் கிழமேற் 


... 


... 


80 


தச் சு : - 1 ) கல் 


றென்வடலாக நவகோட்டமாகத் 
தெற்பை யா ( ல் ) ய்க் கீறி 


முடிவு : 


மத்திமம் ப . அதமம் 4 
விதிபத்தாய் 3 கூட்டவும் 
பஞ்சாமிர்தத்துக்கு வகை: 
பால் தயிர் நெய் பழஞ்சர்க்கரை 
கூட்டுகிறது 


குறிப்பு : 


பசுவிடத்தினின்றும் கிடைக்கக்கூடிய பொருள்கள் 5. பால் , தயிர் , நெய் 
கோமயம் , சாணம் ஆகியவை , இவையே பஞ்ச கவ்வியம் எனப்படுகின்றது . 


வரிசை எண் : 4311 


சுவடி எண் : 


1923 - c 


ஆத்மலிங்கத்திற்கு அஷ்டபெந்தன விதி 


ஏடுகள் : 2 


கி . எண்ணிக்கை : 


80 


அளவு : 


35x3 , செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : 


அகோர சிவாச்சாரியார் 


பொருள் : 


சித்தாந்தம் 


நிலைமை : 


முழுமை : முற்று முளது 


எழுத்து : 


தமிழ் . 


தொடக்கம் : 


மூன்றுளுந் தழுந்த மருந்து 
போந்துதானால் சொற்ணத்தாலாவது: 
இரசத்தாலாவது திரிபெந்தன மாவது 
அஷ்டபெந்தனமாவது செய்வது 


முடிவு : 


விதிப்படி பூசிக்கவு மியன்ற மறியாதம் 
பிராமண போசன மகேசுர பூசை 
பண்ணவும் . 

முற்றும் . 


குறிப்பு : 


இது , லிங்கங்களை , ஆவுடையாருடன் பொருந்தச் செய்ய 8 வகை மருந்துக் 
களைச் சேர்த்து இடித்து வெண்ணெய் துணையுடன் சார்த்துவது . 


5 - வது தொகுப்பு 


81 


வரிசை எண் : 4312 


சுவடி எண் : 1923 - d 


தானிய முதலான பிட்சை விதி 


ஏடுகள் : 1 கி . எண்ணிக்கை : 20) 

அளவு : 35x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 

ஆசிரியர் : அகோரசிவாசாரியார் பொருள் : சித்தாந்தம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


தானிய முதலான திரவிய மெல்லாம் 
அன்புடனே ஈவார் கை வாங்கி 
யேற்றங் குறைச்ச லென்று கேளாமல்த் 
தந்ததைச் சந்தோஷமாய் வாங்கிக் கொண்டு 
வந்து சிவனுக் கொன்று சமைத்து 


முடிவு : 


சிவனைத் தியானம் பண்ணிச் 
சார்தி யிருப்பது தானிய முதலான 
திரவிய பிட்சை விதி 


முற்றும் . 


குறிப்பு : 


இதில் , தானியங்களைப் பிட்சை போடுவது பற்றிய செய்திகள் கூறப்பட்டுள்ளன 


வரிசை எண் : 4313 


சுவடி எண் : 1923-2 


அரிசி பிட்சை விதி 


2 


ஏடுகள் : 2 

கி . எண்ணிக்கை : 80 அளவு : 35x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் 
சித்தாந்தம் நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


6 


82 


தமிழ்ச் சுவடிகளன் 


தொடக்கம் : 


அதிபாதகர் , திதியர் பதிதர் , வேசையர் 
உடலிலுறுப்பற்றார் வண்ணமுதலோர் 
மணத்தினான் சீமந்தம் சிராத்தம் தன் 
கணவனை விட்டுப் பிறர் முகம் பார்த்தான் . 


முடிவு : 


விதிப்படியே பொசித்துச் சிவனை 
முன் சொன்ன விதிப்படியே 
தியானிப்பது . 

அமுதுபடி பிச்சை விதி முற்றும் . 


குறிப்பு 


அரிசிக்கு அமுதுபடி என்ற வழக்குச் சொல் உண்டு . அதன்படி அரிசி பிட்சை 
விதி எனத் தொடங்கி விதி முற்றும் என்றுளது . 


வரிசை எண் : 


4314 


சுவடி எண் : 


1923 - f 


அமுது பிட்சை 


ஏடுகள் : 2 


கி . எண்ணிக்கை : 


80 


அளவு : 35x 34செ.மீ. 


பகத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சித்தாந்தம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்றமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் ! 


ரண்டு சந்தி சிவபூசை முடித்து 
விரத்தா அமுதுப் பிச்சைக்குப் 
பிறப்படுகின்ற பெயர் மிடையுடலின் 
கூலிகுடுக்க நினைந்து ஆசாரியனை 


வணங்கி 


25 - வது தொகுப்பு 


முடிவு : 


தத்புருஷத்தாலே கொண்டு அந்த 
யிரு கூறுங் குன்றாதே யேறாதே 
யோசையில்லாமல் கொண்டு முன் 
சொன்ன முறையுறவே முடிப்பது 

அமுதுப் பிட்சை விதி முற்றும் 


குறிப்பு : 


இதில் , சோறு பெறுதல் , வழங்குதல் விதிமுறைகள் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 435 


சுவடி எண் : 1923 - g 


கரபாத்திர 

ர விதி - யாசக விதி 


ஏடுகள் : 1 ; கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 35x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சித்தாந்தம் 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : பழுது 


தொடக்கம் : 


அறவெறுத்தா னாக்கையினை 

அங்கை யேற்றுண்க 
உறவும் பகையு மொழித்துக் 

கடையெல்கை யேற்று 


முடிவு : 


வஞ்சகனுந் தந்தாவலன் 
இரையருந்துங் காலத்தின்ங் 
கூட்டுங் காக்கை கவர்ந்து 

கானாரக கரண முற்றும் 
குறிப்பு : 

பிட்சையினைக் கையிலேற்றுண்பதற்கும் , 
விதிகள் கூறப்பட்டுள்ளன . 


பாத்திரத்தில் 


பெற்றுண்பதற்கும் 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


4316 


சுவடி எண் : 


1923 - h 


சயன விதி 


ஏடுகள் : 


கி . எண்ணிக்கை: 10 


அளவு : 35x31 செ.மீ. 


பக்கத்திற்கு : 3 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சித்தாந்தம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


விரத்தி தெச்சின திக்கிலே 
வைக்கச் சிரம் 
இல்வாழ்வார்க்குப் பூருவ திக்கில் 
வைக்கச் சிரம் 


முடிவு : 


அன்னிய கிராமத்தில் போனால் 
பச்சிம திக்கிலே வைக்கச்சிரம் 
வடதிசையில் வைக்கலருது 

சயனவிதி முற்றும் 
குறிப்பு : 

இதில் , யார்யார் எந்தெந்தத் திசையில் 
என்று கூறப்பட்டுளது . 


தலைவைத்துப் 


படுக்கவேன்று . 


வரிசை எண் : 


4317 


சுவடி எண் : 1923 


துவார பூசைத் தியானம் 


ஏடுகள் : 


8 


கி . எண்ணிக்கை : 


400 


அளவு : 35x3 , செமீ , 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் சித்தாந்தம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


85 


* 5 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


கணபதிக்கு நீல நிறம் ஒருமுகம் 
மூன்றுகண் நாலு கை 
வலது யிரண்டிற் செபமாலையுந் 
தந்தமும் இடதுகை யிரண்டிற் 
குடாரமு மோதகமும் துதிக்கையுந் 
தொந்தி வயறும் 


மூடிவு : 


அபர நாத கலைக்கும் பரவிந்து கலைகளும் 
பரநாத கலைகளும் பராச சத்திகளும் 
ஆக சத்தி திரண்டது . இனி 
மூர்த்தி மூலமானது பிறுதிவிமுதல் 
சமனையீறாக வியாபிக்கும் 

பரமசிவன் மூலம் 


குறிப்பு : 


கோயில் வாசலில் உள்ள விநாயகரைப் பூசிக்கும் முறை கூறப்பட்டுளது . 


வரிசை எண் : 


4318 


சுவடி எண் : 1923.j 


விக்கினேசுபர பூசை 


ஏடுகள் : 3 


கி . எண்ணிக்கை : 300 


அளவு : 35x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சித்தாந்தம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஓம் ஹாம் இருதாயாய நம் 
ஓம் றீம் சிரசே சுவாகா 
கங் சிகாயை வவுஷடு 
கையிங் கவசாய உ ழெவனெதி 


86 


தமிழ் சுவடிகளின் 


மூடிவு : 


கவசாய நம கௌம் நேத்திறத் திரையாய 
வவுஷடு அஃம் அத்தராய பட்டு 
ஓம் ஊங்சீங் அங் ஆங் 
உங் ஆற்மனே நம 

முற்றும் 


குறிப்பு : 

இதில் , விநாயகர் பூசை , பஞ்சப் பிரம்ம மந்திர மூலம் பேசப்படுகிறது . 


வரிசை எண் : 43 19 


சுவடி எண் : 


1923 - k 


கேதார பூசை மந்திரம் 


ஏடுகள் : 13 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 35x3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சித்தாந்தம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ரிஷபேஸ்வராய நமி 
கெங்காதராய நம வாமதேவாய நம 
நடேசபராய நம சுரேசுராய நம 
சங்கராய நம வரப்பிரதாய நம . 


முடிவு : 


நாலங்குலம் முடிச்சு இரண்டங்குலம் 
பின் புறம் பன்னிரண்டங்குலம் தெற்பை 
முப்பத்தாறு உத்தமம் . இருபத்தஞ்சு 
பதினாறு ஒன்பது ஆம் . 


குறிப்பு : 


கேதார நாதரைப் பூசிக்கும் முறையும் , மந்திரங்களும் கூறப்பட்டுள்ளன . 


25 வது தொகுப்பு 


87 


வரிசை எண் : 


4320 


சுவடி எண் : 1923-1 


சரசுபதி பூசை அட்டவணை ஆயுத பூசை 


ஏடுகள் : 4 + 1 } கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 35x31 செ . மீ . 
பக்கத்திற்கு : & வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சித்தாந்தம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


ஆகம மண்டபத்தைத் திருமெழுகினாலே 
சுத்தம் பண்ணி பட்டு மேற்கட்டி 
வாழை தோரணங் கமுகு புட்ப 
விதானங்களினாலே அலங்கரித்து 


முடிவு : 


கெருட வாகனாயை நம 
செம்பரத்தைப் பூவை குண்ட 
வாகின்னியை நம 
செங்கழுநீர்ப்பூ ஸ்ரீ மகா லெக்ஷ்மியை நம 
அற்சிக்கும்படி . அற்சனா மந்திரம் 

+ + 
கட்சம் சுவாவின்யை நம 
பரிதை பூதடம் பரியை நம . 

ஆக ஆயிதம் -38 


+ 


குறிப்பு : 

இது , கலைமகளைப் பூசிக்கும் முறைபற்றிக் கூறுகிறது . அத்துடன் ஆயுதபூசை 
அருச்சனை மந்திரமும் பேசப்படுகிறது . 


வரிசை எண் : 


4321 


சுவடி எண் : 1923 - m 


துர்கை தியானம் மகாலட்சுமி தியானம் 


ஏடுகள் : - கி . எண்ணிக்கை : 25 

அளவு : 35x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 1 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் : சித்தாந்தம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுனது எழுத்து : தமிழ் . 


88 


தமிழ்ச் சவடிகளின் 


தொடக்கம் : 


துற்கை தியானம் 
நீல நிறம் ஒருமுகம் மூன்று நேத்திரம் 
சடாமகுடத்திற் சந்திரகலை 
வலது மேல்கையில் முதல் நாலிலுஞ் சூலம் 
அம்பு கட்கம் 


ஓடிவு : 


சறுவலட்சண முடைய ளாயப் 
பற்மாசனத்தின் மேல் எழுந்தருளி 
யிருக்கிற வளாகத் தியானம் 
பண்ணவும் . 


குறிப்பு : 

இதில் , துற்கை அம்மனின் தோற்றப் பொலிவும் , மகாலட்சுமியின் தோற்றப் 
பொலிவும் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 4322 


சுவடி எண் : 1923 - n 


வாகன பூசை 


ஏடுகள் : 3 


கி . எண்ணிக்கை : 30 


அளவு : 35x33 செ.மீ. 
பொருள் : சித்தாந்தம் 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


காரணங்களைப் பூசிக்கும்படி 
அஞ்சுயானை அஞ்சு குதிரைகளுக்கு 
ரெட்சா பெந்தனம் பண்ணி அலங்கரித் 
ததினுடைய மந்திரங்களினாலே 
ஆசன மூர்த்தி மூலமாக 


முடிவு : 


ஓம் தும் துந்து பே நம 
சங்கத்துச் சங்காய நம 
செங்கோலுக்குக் கனக தெண்டாய நம 


25 - வது தொகுப்பு 


89 


ஆசனத்துக்கு ஓம் சிங்கரசனாய நம 


சரசுபதி பூசை அட்டவணை முற்றும் . 


குறிப்பு : 

முன்பு கூறிய சரசுபதி பூசை இத்துடன் முடிகிறது . இடையிடையே சிறப்புத் 
தலைப்புகள் இடம் பெற்றுள்ளன . 


வரிசை எண் : 4323 


சுவடி 


எண் 


: 


1923-0 


அனுட்டான மந்திரம் 


ஏடுகள் : 


1 


கி . எண்ணிக்கை : 


50 


அளவு : 35x31 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சித்தாந்தம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஓங் ஆங் கணபதியே நம் 
ஓங் ஆங் சிவகுரவே நம 
ஓங் ஆங் ஆத்ம தத்வாய சுதா 
ஓங் ஈங் வித்யாதத்வாய சுதா 


அடிவு : 


ஓம் ஆங் சறுவேப்யோ மா திருப்பிய 
சுவதா ஓம் ஆங் சறுவேப்யோ னார திருப் 
பியோ சுவதா ஓம் ஆம் சறுவேப்யோ 
ஆசார்யோப் பிய சுவதா 

அனுட்டான மந்திர முற்றும் . 


குறிப்பு : 

இது , சைவ சமயம் தீக்கை பெற்றவர்கள் காலையில் செய்ய வேண்டிய செயல் . 


90 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 4324 


சுவடி எண் : 


1923 - P 


சூரிய பூசை மந்திரம் 


ஏடுகள் : 


- 


கி . எண்ணிக்கை : 


25 


அளவு : 


35x3 ; செ.மீ 


N 


பக்கத்திற்கு : 


8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சித்தாந்தம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஓம் ஆம் இருதயாய நம 
ஓம் அங் அறதாய சிரசே நம 
ஓம் பூற்புவசுரேசுவா 
வி நிசிகாயை நம . 


முடிவு : 


ஓம் கங் கேதுவே நம தெச சண்டாச நாய நம 
தெசசண்டா மூர்த்தாய நம ஓங் அங் 
தெசச்சண்டாய நம 

சூரிய பூசை மந்திரம் முற்றும் . 


குறிப்பு : 


இது . காலையில் செய்ய வேண்டிய சூரிய நமஸ்காரம் எனப்படும் . 


தி 


வரிசை எண் : 4325 


சுவடி எண் : 1923-4 


சிவபூசை மந்திரம் 


ஏடுகள் : 2 


கி . எண்ணிக்கை : 


50 


அனவு : 35x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் 


அறியக்கூடவில்லை 


பொருள் : சித்தாந்தம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


சொடக்கம் : 


ஓங் ஆங் கெணபதயே நம 
ஓங் ஆங் சரசுபதியை நம 


91 


*25 வது தொகுப்பு 


ஓங் ஆங் யமுனாயை நம 
ஓங் கிரிம் பசூம் பாசுபத்திராய உம்பட் 


முடிபு : 


ஓங் சண்ட சிகாயை உம் பண்ணம் 
ஓங் சண்டகவசாய உம் பண்ணம் 
ஓங் சண்வஸ்ரய உம் பண்ணம் 

பூசைமந்திரம் முற்றும் . 


இதனைத் தொடர்ந்து சில செலஸ்நானம் நிர்மாலியம் முதலியன 
எழுதப்பட்டுள்ளன . 


குறிப்பு : 


இது , சமய தீட்சை பெற்றவர்கள் செய்யும் ஆத்மார்த்த பூசை எனப்படும் . 


வரிசை எண் : 4326 


சுவடி என் : 1923 --r 


சோதிட நூல் 


ஏடுகள் : 21 கி . எண்ணிக்கை : 

100 

அளவு : 35x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் ! 


சந்திரன் விரை செய பூசல் 
தனி தவங்க திர செவித்தல் 
மந்திரி மணமால் கல்வி மயிர் 
வெள்ளி வாரம் நன்றாம் 


ஓடிவு : 


திங்கட்சனி வெள்ளி புதன் 
செம்பொன் செய் பானுவரை யங் 
குதைய மூன்றே முக்காலின் மேற் பொங்கி 
வரு மிராகுக் காலம் வகை மூன்றே முக்கா 
லிரவுக்கு யிப்படியே யெண் 


92 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


4327 


சுவடி எண் 


1923 - S 


திருவாசகத் திரட்டு 


ஏடுகள் : 


12 


கி . எண்ணிக்கை : 600 


அளவு : 35x33 செ.மீ. 


பக்கத்திற்கு : 


8 வரிகள் 


ஆசிரியர் : மாணிக்கவாசகம் 


பொருள் : திருமுறை 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


பதி முது நிலை 
பவனெம்பிரான் பனிமா மதிக்கண்ணி 

விண்ணோர் பெருமான் 
சிவனெம்பிரா னெனை யாண்டு கொண்டா 

னென் சிறுமை கண்டும் 


முடிவு : 


- 100 


என்னை நின்பால் வாங்கிட வேனிடும் போற்றி 
தருக நின் பாதம் போற்றி தமியனேன் 

தனிமை தீர்ந்தே 
திருவருட்பயனுக்குச் சேர்ந்த திருவாசகத் திரட்டு 

முற்றும் 
திருச்சிற்றம்பலம் 


குறிப்பு : 


இது , சைவ சித்தாந்தத்திற்கேற்ற திருவாசகப் பாடலைக் கொண்டுளது . 
உயிரவை நிலை . இருள் மல நிலை . அறாளது நிலை அருனாகு நிலை அறிவு நெறி 
முதலியன தலைப் பிடப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 


4328 


சுவடி எண் : 1923 - t 


திருமந்திர மாலைத் திரட்டு 


ஏடுகள் : 27 


கி . எண்ணிக்கை : 


1500 


அளவு : 35x 31 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : திருமூலர் 


பொருள் : திருமுறை 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


25 - வது தொகுப்பு 


93 


தொடக்கம் : 


பதி முது நிலை 


ஒன்றவன் தானே யிரண்டவ னின்னரு 
ணின் றனன் மூன்றினு னான்குணர்ந் தானைந்து 
வென்றன னாறு விரிந்தன னேழும்பர்ச் 
சென்றவன்றா னிருந்தா னுணர்ந் தெட்டே . 


- 1 


முடிவு : 


சாயுச்சிய தெரிசனம் 


........ 


........ 


..... 


காலைபோ லான்மா 

நிற்கு மின்னிலை காண் குற்றமற்ற 
வீடுதரு நன் மார்க்க மென்றிறை வனாக 
மத்தெ 


......... 


குறிப்பு : 

இது , சைவ சித்தாந்த நெறிகளைக் குறிக்கும் திருமூலர் திருமந்திர ஒப்புமைப் 
பாடல்களைக் கொண்டது . 


< > 


வரிசை எண் : 4329 


சுவடி எண் : 1924 -a 


ஏகாதெசிக் கதை 


உரைநடை 


ஏடுகள் : 100 


கி . எண்ணிக்கை : 


4000 


அளவு : 46X3 செமீ 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : கதை 


நிலைமை : மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக சிவமயம் 
அரிதன்மாதிய மகித்துவந்திடும் விண்ணோர் 
மண்ணோர் புதமாகிய யேகா தெசியில் 

புராணந்தன்னை 
விரிதமிழாலே நாயேன் விளங்கவே 

நடையாய்ச் சொல்லக் 
கரிமுகக் களிறே யுந்தன் 

கழலினை காப்புத் தானே ! 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


நான் மறைகள் வாழி மா ......... வாழி 
வாளியாம் யேகாதேசி மகுத்துவம் விளங்க வாழி 
வாளி 


... 


மழையே பெய்து வையகம் செழிக்க வாழி 


ஸ்ரீ நாராயணன் லெட்சிக்க 


காலம் : 


குரோதி வருஷம் பிரட்டாசி மாதம் 4 - ந் தேதி மங்கலவரானாள் 

ஏகா தெசிக் 
கதை யெழுதின 

முத்தளகன் ஏகாதெசிக் கதை.எடுத்தவன் குடுக்கவும் குடுக் 
காவிட்டால் கும்பினியாரொழுங்குத் படிக்கி தெண்டினை பண்ணி 


குறிப்பு : 

தொடக்கம் புராணம் என்றும் , இறுதியில் கதை என்னும் உள்ளது . பிழைகள் 
மலிவு , கடைசி ஏடு நடுவில் உள்ளது ஏகாதெசியில் விரத மிருந்து பெறும் பயன் 
கூரப்பட்டுளது . இது , சிவபர மாக உளது . 


வரிசை எண் : 4330 


சுவடி எண் : 1924-6 


செப்பறை தல மகாத்மியம் 


கி எண்ணிக்கை : 350 


அளவு : 


46x3 


ஏடுகள் : 8 


. 


பொருள் : தலபுராணம் 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சிவமயம் 
சுவாமி சபாபதி சிதம்பரத்திலே திருமேனி 
கொண்டு எழுந்தருளிவந்து செப்பறையில் 
அழகிய நடனம் பண்ணிய மாகத்திய 
மென்ன வென்றால் 
சோழராசாவாகிய சிங்க வற்ம சக்கிரவர்த்தி 
ராச்சியாதி பத்தியம் பண்ணி 


25 - வது தொகுப்பு 


15 


முடிவு : 


தாருகாவனச் சேத்திரமானதினாலே அந்த 
ஸ்தானத்தி லெழுந்தருளி நின்றசீர் நெடுமாறராகிய 
பாண்டிய மகா ராசாவுக்குஞ் 
சவுந்திர நடனம் பண்ணி யனுக்கிரகித்தார் 


தறிப்பு : 


து , நெல்லை மாவட்டத்திலுள்ள ராசவல்லி புரத்தினுடைய பகுதியில் உள்ள 
நெல்லையப்பர் கோயில் உள்ள இடத்தின் தல புராணமாகும் . 

முதலில் ஒரு ஏடு சபாபதி தோத்திரம் எழுதியதாகக் காணப்படுகிறது . 


வரிசை எண் : 4331 


சுவடி எண் : 1924 - C 


ஸ்ரீ சபாபதி அழகிய கூத்தர் சிறப்பு 


ஏடுகள் : 


3 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 46x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சிவமயம் 


சிதம்பரத்திலே திருமேனி கொண்டு 
எழுந்தருளி செப்பறையிலே வந்து 


முடிவு : 


அவனுக்கு வேண்டும் வெகுமதி பண்ணி 
யனுப்பிவிடு என்றுத்தர வாச்சுது அப்படிக்கொண்ட 
தெரிசனத்தை மகத்தாச்சிரியமாக வெண்ணினான் . 
உடனே ராஜநித்திரை நீங்கி விழித்து எழுந்திருந்து 


குறிப்பு : 


இது , முன்பிரதி போன்றது . 


96 


தமிழ்ச் சுவடிகளின் 


. 


வரிசை எண் : 4332 


சுவடி எண் : 1924 - d 


பொன்னம்பல சற்குரு அந்தாதி 


ஏடுகள் : 3 


கி . எண்ணிக்கை : 


250 


அளவு : 46x3 செ . / . 


பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : அந்தாதி 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 

திருமாது மேவிய தென் செப்பறையில் வாழ் 
தற்பரமாகும் பொன்னம்பல சற்குரு மணிமே 
லந்தாதி பாடவடியேற்கருளேத் தந்தாதிபா 
வுன் தஞ்சம் . 


நூல் 


பூங்கமலத் தயன் மாற்குஞ் சோதி செம்பொன் பொதுவி 
லாங்கமலர்ப் பதந்தூக்கி நின்றாடி யடிவர்க்கு 
நீங்கமலத் தின் றய ஞானோபதேச நிகழ்த்து புக 
ழோங்க வறை வருபொன்னம்பல குருவுத்தமனே ! 


. 


முடிவு : 


தென்னம்பலவன் திகழறை வாணனைச் சேவை செய்து 
முன்னம் பல மிகப் பெற்றிருந்தா லிருண் மூடறுத்து 
வின்னம் பலத்து வெய்தாமற் சாயுச்சியத்தே யிருந்தும் 
பொன்னம்பல குருசாமி பங்கேருகப் பூங்கழலே 

முற்றும் 


--- 


36 . 


குறிப்பு : 


இது , நெல்லை மாவட்ட செப்பறை மடத்து குருமுதல்வர் மீது பாடப்பட்டதாகும் . 


வரிசை எண் : 4333 


சுவடி எண் : 1924 - e 


பெரிய புராண நாயன்மார்கள் 
திருநாம ஆசிரிய விருத்தம் 


ஏடுகள் : 


1 


கி . எண்ணிக்கை : 


50 


அளவு : 4613 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : திருமுறை 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


25 - வது தொகுப்பு 


97 


சுபமஸ்து 


தில்லை மறையோர் நீலகண்டரோ டியற்பகைச் 
செல்வருட னிழைசை மாறர் செப்பு 
மெய்ப் பொருளாரும் விறல்மிண்டர் அமர் நீதி 
செரு மெறி பத்தரேனாதி யாருடன் கண்ணப்பர் 


முடிவு : 


சத்திய நல் வசனரெனத் தற்காக்குங் கோவருள் 
சந்ததிவானமேவுஞ் சித்திர புத்திர நயினார் 
அடியிணைக ளனுதினமுஞ் சிந்தை செய்வாம் . 


இது , நாயன்மார்களுடைய பெயரைக் கூறும் ஆசிரியப்பாவாக உளது . 


வரிசை எண் : 


4334 


சுவடி எண் : 1924 - f 


தல புராணங்களிற் றெரிவு 


ஏடுகள் : 1 கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 

46x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : தல புராணம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 
தாடக்கம் : 


போற்றுங் கங்கையின் றன்னிடை 

படிந்தவர் புன்மை 
தோற்றுபர பங்களி யாவையும் பன்மணித் 

தோகைக 
ளேற்று தாம்பிர பரணியிடை 

வந்து மூழ்கி 
மாற்று மாலவருடந் தொறும் 

மார்கழி மாதம் . 


முடிவு : 


யாது பாதகஞ் செய்யினும் புலையர்களேனும் 
பாதங்களிற் பஞ்சமா பாதக ரெனினும் 
பூதி போற்றிடிற் செல்வராயுலகெலாம் போற்றத் 
தீது தீர்ந்தர னற் பவுத்திரராகியே திகழ்வார் . 


7 


98 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இதில் , தாமிரவருணி தீர்த்தத்தின் சிறப்பும் , திருநெல்வேலி சிறப்பும் கூறப் 
பட்டுள்ளன . 
சுவடித் தலைப்புகள் முன் பின்னாக உள்ளன . 

38 


வரிசை எண் : 4335 


சுவடி எண் : 1925 


கந்த புராணச் சுருக்கம் 


ஏடுகள் : 201 
பக்கத்திற்கு : 10 வரிகள் 


கி , எண்ணிக்கை : 8000 

அளவு : 32 x 3 செ .. 
ஆசிரியர் : அறியக்கூ டவில்லை பொருள் : புராணம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : பழுது 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 
சீர்கொண்ட வானந்த மாகி யெங்குஞ் 

செறிவாகிப் பரமாகித் திறமதாகி 
ஏ ( ர் ) கொண்ட கருணை திருவுருவ மாகி 

யெழில் கொண்ட மலைமகளை யிடத்திற் 


முடிவு : 


அய்ய நின் கண்ணி நீ ரெ 
னய்ய கெழடவி யெல்லாம் 
செய்கனிவி சர கழலந் தேடினே னொன்றுங் 
கானென்பே யெயிலாக் கானம் பொய்த்தாலப் 
புகல்வதெனீயா நான் வந்தே . 
பதினாலாவதுண்டோ யிரங்க லென்றச் சேறே 

குருவே துணை . 


காலம் : 


ரக்தாட்சி வருஷம் ஆடி மாதம் 15 - ந் தேதி மங்கள வாரமும் வளர்பிறை 
சதுர்த்தேசியும் உத்திராட நட்சேத்திரமும் விசைய நாம 

யோகமும் 
பவகாண முந்தினத்திலே 16 நாழிகைக்கு மேல் தியாச்சியம் இப்படிச் 
சுப கிரகங்கள் முமைக் குண்டான நாளையிலே முத்துக் காமாட்சியா 
பிள்ளை குமாரன் , நல்லதம்பி வாத்தியாருட சிஷ்யன் சொக்கநாதன் 
கந்தப்புராணச் சுருக்கம் யெழுதி நிறைந்தது . முற்றும் திருக்கேவிடையார் 
திருவடிகளே சரணம் . 

திருவேங்கிடநாத சுவாமி தழைக்க வென்றவாறு . 


25 - வது தொகுப்பு 


99 


குறிப்பு : 


கச்சியப்பரின் கந்தபுராணத்தினைச் சுருக்கி எழுதப்பட்டுளது . 


தி 


வரிசை எண் : 


4336 


சுவடி 

எண் : 1925 - a 


விருத்தாசால புராணம் 


கி . எண்ணிக்கை : 3500 


அளவு : 17/4 செ.மீ. 


ஏடுகள் : 7 ( 163-235 ) 
பக்கத்திற்கு : 13 வரிகள் 


ஆசிரியர் : 


ஞானக்கூத்த சிவப்பிரகாச தேசிகர் 


பொருள் : தல புராணம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடககம் : 


பாயிரம் 
திருவுங் கல்வியுஞ் சீருந் தழைக்கவுங் 
கருணை பூக்கவுந் தீய்மையைக் காய்க்கவும் 
பருவ மாய் நமதுள்ளம் பழுக்கவும் 
பெருகு மாழத்துப் பிள்ளையைப் பேணுவாம் 


-- 
1 


முடிவு : 


திங்கள் மும்மழை பெய்யச் செழும்புவி 
பொங்கி வாழ்க புரவல னோங்குக 
நங்கள் சங்கரன் பூசை நலம்பெறச் 
சங்கர னடியார்கள் தழைக்கவே . 


-30 


திருச்சிற்றம்பலம் . விருத்தகிரிப்புராணம் முற்றும் 

குருபாத முன்னிற்க 


குறிப்பு : 

ஆகச் சருக்கம் 18- க்குத் திருவிருத்தம் 434 , என்றுளது . 

இது . விருத்த கிரி என்றும் , விருத்தாசலம் என்றும் , திருமுது குன்றம் என்றும் . 
வழங்கப்படும் சிறந்த நூல் . 


இது , எமது சுவடி எண் 268 / D - 473 போன்றது . 


100 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


4337 


சுவடி எண் : 1926-6 


கோயிற்புராணம் 


ஏடுகள் : 


74 


கி . எண்ணிக்கை : 


2500 


அளவு : 17x4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 11 வரிகள் 


ஆசிரியர் : கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் 


பொருள் : தலபுராணம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : 


தமிழ் . 


தொடக்கம் : 


வியாக்கிரபாதச் சருக்கம் 
பொற்ப தப்பொது வார்புலி யூர்ப் புகழ் 
சொற்ப தப்பொருளாகுவ தூயவ 
ரற்ப கற்றொழ வாழணி கோபுரக் 
கற்ப கத்தனி யானை கழல்களே 


முடிவு : 


மழை வழங்குக மன்னவ னோங்குக 
பிழைபயில் பல்பவள மெல்லாம் பிறங்குக 
தழைக வஞ்செழுத் தோதித் தரையெல்லாம் 
பழைய வைதிக சைவம் பார்க்கவே ! 

திருவிழாச்சருக்கம் முற்றும் 
ஆகத்திருவிருத்தம் 414. கோயிற் புராணம் முற்றும் 

திருச்சிற்றம்பலம் 


--- 


53 


குறிப்பு : 

இது , சிதம்பரத்தின் மகிமை உரைப்பது . எமது 


சுவடி எண் 13 / D- போன்றது 


வரிசை எண் : 4338 


சுவடி எண் 


. 


1927 - a 


வரிசை எண் 


. 


4338 


சுவடி 


எண் : 


1927-6 


நாலடியார் 

1700 


ஏடுகள் : 


62 


கி . எண்ணிக்கை 


: 


அளவு : 22X4 செமீ . 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 

ஆசிரியர் : எண்பெருங்குன்றத்திருந்த எண்ணாயிரம் 
சமண முனிவர்கள் 

பொருள் : நீதி நூல் நிலைமை : பழுது முழுமை 
முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


101 


25 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 

ஹரி : ஓம் நன்றாக 
திருவாக்கும் செய்கருமம் 

கூப்புவர் தம்கை 
நூல் 


செல்வ நிலையாமை 
வானிடு வில்லின் வாவறியா வரய்மையாற் 
கானிலந் தோயாக் கடவுளை - யானிலஞ் 
சென்னி யுறவணங்கிச் சேர்துமெம் முள்ளத்து 
முன்ளி யவை முடிக வென்று . 


முடிவு : 


கண் மூன் றுடையானுங் கரக்கையும் பையரவு 
மென்னீன்ற தாயும் பிழைத்ததென் பொன்னீன்ற 
கோங்கரும் பன்ன முலையாய் பொருள்வயிற் 
பாங்கனார் சென்ற நெறி . 


- 10 


காமநுதலியல் முற்றியது . 


மிருஷிகளாற் 


பாடப்பட்டெதிர் நீரோடிய 


பெருங்குன்றத்து எண்ணாயிர 
நாலடியார் நானூறும் 


காலம் : 

949 - ஆம் வருஷம் விசைய வருஷம் அற்பசிமாதம் 29 - ந் தேதி செவ்வாய்க் 
கிழமையும் ரோகணி நட்சேத்திரமும் ராசத வேளையும் கூடின சுபதினத்தில் எழுதி 
முடிந்தது . நன்றாக . 


தாண்டவராயன் நாலடியார் சுவடி . நன்றாக . குருவே துணை சோமசுந்தர 
மீனாட்சி சுந்தரம் பாதாரவிந்தமே கெதி . அரியநாயகியம்மன் பாதாரவிந்தமே கெதி . 
சிவமயம் . காந்திமதியம்மன் பாதார விந்தமே கெதி . சிவமயம் . 


குறிப்பு : 

கடைசி ஏட்டில் " நாலடியார் அதிகாரத் தொகையும் பெயரும் எழுதி , ஆகப் 
பெருங்குன்றத் தெண்ணாயிர மிருஷிகள் பாடின நாலடியார் , அதிகாரம் நாற்பதுக்கு 
வெண்பா நானூறும் எழுதி வாசித்தவர்களுக்கு சிவஞானமுந் தீர்க்காயிசு முண்டாகத் 
தக்கதாகச் சிவகிருபையுண்டு 

சிவமயம் என்றுளது . 


இது , எமது சுவடி எண் 82 - a / D - 146 போன்றது . பிறசெய்திகளை சுவடி எண் 
78 / D - 143- ல் காண்க . 


102 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 4339 


சுவடி எண் : 


1927-5 


திருமூலர் திருமந்திரம் - நாடி 


ஏடுகள் : 23 


கி . எண்ணிக்கை : 


500 


அளவு 


. 


22/21 செ.மீ. 


பக்கத்திற்கு : 


7 வரிகள் 


ஆசிரியர் : திருமூலர் 


பொருள் : திருமுறை 


நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


உன்னிய கெற்பக் குறியாம் வெளியிலே 
பன்னிய நாதம் பகர்ந்த பிருதிவி 
வன்னியும் வாய்வும் ஆயுறு சுக்கில 
மன்னிச் சமனாக்கி வளக்க முதகமே 


ஆடிவு : 


அஞ்சி யுனத்தி யளியாமல்க் காய்ந்தான் 
மிஞ்சிய ( க ) ல்ப்பம் விளங்கினோம் நூத்தெட்டும் 
தஞ்ச முறவே தான் தின்ன வல்லோற்கு 
( ப ) ஞ்ச நரை போய்ப் பதிங்கோடி வாள் வரே ! 


114 . 


தறிப்பு : 


திருமூலர் அருளிய நாடி தொடர்புடைய பாடல்கள் இடம் பெற்றுள்ளன . 


வரிசை எண் : 


4340 


சுவடி எண் : 


1927 - c 


தனிப்பாடல் திரட்டு 


ஏடுகள் : 8 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 22x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 8 - வரிகள் ஆசிரியர் : 


ஒளவையார் முதலியோர் பொருள் : தோத்திரம் 


நலைமை பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


25 -வது தொகுப்பு 


103 


தொடக்கம் : 


வண்டீனு மலர்த்தேன் மாந்தும் 
பெண்ணையில் வடபால் வேழம் கண்டீபங் 
கண்டையார்க்கும் காளத்தி மலையின் தென்பால் 
கண்டீர்ப் புனலின் மேல் பால் சயில் மால்வரையின் கீழ் 


முடிவு : 


தொண்ட மண்டலங் கீழ் நாடு மேல் நாடு 
இருபத்து நாலு கோட்டம் எழுபத் தொன்பது 
நாடு . தொளாயிரத்துத் தொண்ணூத் 
தொன்பது நத்தம் பன்னீராயிரங் கோத்திரம் 
யிதில் மேல் நாட்டில் . 


குறிப்பு : 


இதில் , ஒளவையார் , இராமலிங்கர் , வீரபாண்டியப் புலவர் வாக்கு , நந்திக் 
கலம் பகத்தில் , பிள்ளையார் தோத்திரம் பத மந்திரம் ஆகியவை உள்ளன . 


ஆ 


வரிசை எண் : 4341 


சுவடி எண் : 1927 - d 


சிவ சிரார்த்த விதி 


ஏடுகள் : 


5 


கி . எண்ணிக்கை : 120 


அளவு : 22x 3 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : தோத்திரம் 
நிலைமை : பழுது 

முழுமை ; முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சார்த்தம் பண்ணுகிறது 
சிவ பத்தியுடைய பிராமணாளுக்கு உபசாரம் 
பண்ணி முற்றத்தில் கீழ்ப் பக்கத்திலே 
தெற்கு வடக்காக நடுவே ஒருமுழம்போட்டு 
சதுரமாய் மெழுகி யதற்கு மேற்கே 


104 


தமிழ்ச் சுவடிகளின் 


படிவு : 


தியானம் பண்ணீ நிருதியில் கவிழ்த்திருக்கிற 
பாத்திரத்தை நிமிர்த்தி அவர்களைப் 
பிரதட்சிணம் நமஸ்காரம் பண்ணி யனுப்பி 
பிண்டத்தை நதியில் கரைத்துத் தற்பணம் 
பண்ணி அதிதிய ருடனே பொசிக்கவும் 


சிவ சார்த்த விதி முற்றும் 


குறிப்பு : 


இதில் , இறந்த முன்னோர் கட்குச் செய்யும் காரியம் கூறப்பட்டுள்ளது . 


வரிசை எண் : 4342 


சுவடி எண் : 


1927 


தற்பணம் அட்டவணை 


ஏடுகள் : 2 


கி . எண்ணிக்கை : 


50 


அளவு : 


22x 3 செ.மீ 


ஆசிரியர் : 


அறியக்கூடவில்லை 


பொருள் : 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 
தோத்திரம் நிலைமை : 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


எள்ளும் பழுது பார்த்து வைத்து 
நுனியுள்ள தெற்பையாகக் கூர்ச்சம் 
அஞ்சு புல்லால் முடிஞ்சு 
தண்ணிர்க் கரை யிலே 


முடிவு : 


இந்தத் தினங்களெல்லாம் 
தற்பணம் பண்ணவும் 
வசந்தருது கிரீஷ்ம ருது 
சுக்கிர வாசரம் , மந்தவாசரம் 


குறிப்பு : 

இதுவும் , இறந்தவர் பொருட்டுச் செய்யும் செயலாகும் . 


"12 5 - வது தொகுப்பு 


105 


வரிசை எண் : 


4343 


சுவடி எண் : 1927 - f 


உடல் 


கூறு 


ஏடுகள் : 1 


கி . எண்ணிக்கை : 


10 


அளவு : 22x3 செ.மீ. 


யக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சோதிடம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


அன்பத் தெழுத்தே யந்த வேதங்களு 
மன்பத் தெழுத்தே அனந்தாக மங்கம் 
அன்பத் தெழுத்தின் அறிவை யறிந்த பின் 
அன்பத் தெழுத்தும் போய் அஞ்செழுத் தாகுமே ! 


ஓடிவு : 


குலத்திரு விரல் வெலுக்கு மேலே பரவித் 
தண்ணீ யோனி குரூவிரக் கீழே 
கொலத்த குண்டலிக்குள்ளே யெழுஞ் 
சுடர் நாலுக்குள் நாவிக்குள் நாங் கண்டவாறே . 


தறிப்பு : 


2 பாடல்களே உள்ளன . பின்புறம் சிவவாக்கியர் பாடல் ஒன்றுளது . 


வரிசை எண் : 


4344 


சுவடி எண் : 1927 - g 


சோதிடம் 


ஏடுகள் : 6 


கி . எண்ணிக்கை : 


150 


அளவு : 22x 3 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சோதிடம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


106 


தமிழச் 


( டிகா 


மாந்தலை மூன்றுந் தேங்காய்க் கண்போ 
லான்ற கன்னியில் அரைக்கா லாகும் 
யாதிரை யவிரெளி போல வோதிய 
கன்னியி லொன்றே முக்கால் புனர் தமாறும் . 


முடிவு : 


- நல்லாகேள் 
கோளியாம் பச்சை கொடி மயில் தான் கருப்பே 
ஆளியான் சொன்னா னரைந்து . 


குறிப்பு : 


இதில் , சோதிடம் மறைமுகமாகக் கூறப்பட்டுளது . 


வரிசை எண் : 4345 


சுவடி எண் : 1927 -F 


சிவபூசை அட்டவணை 


ஏடுகள் : 24 


கி . எண்ணிக்கை : 


1500 


அளவு : 22x3 


செ.மீ 


பக்கத்திற்கு : 3 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : 


தமிழ் . 


தொடக்கம் 


பூசை செய்யுமவர் பாதசுத்தி 
யாசமனம் பண்ணி ஆசனத்தி லிருந்து 
விபூதி சாத்திப் பிராணாயாமம் சுர நியாசம் 
அங்க நியாசஞ் செய்து . 


மூடிவு : 


கையி ரண்டிற் செப மாலையும் 
அபையமு மாகத் தியானம் பண்ண 
தத்புருட மூர்த்திக்குப் பொன்னிறம் 
மற்றது முன் சொன்னபடி 


குறிப்பு : 


தன் பின்னர் நிறபேதங் கூறும் ஏடொன்றுளது . 


107 


2 வது தொகுப்பு 


இது , ஆத்மார்த்த மூர்த்தி பூசை எனப்படும் சிவ பூசை செய்யும் முறையினைக் 
சு . - கிறது . தீட்சை பெற்று காலையில் சிவபூசை செய்வர் . 


ண 


: 4346 


சுவடி எண் : 


1928 - a 


திருவாலவாய்க் கட்டளை 


ஏடுகள் : 


12 


கி . எண்ணிக்கை : 


400 


அளவு : 


19X4 செ.மீ 


பக்கத்திற்கு : 12 வரிகள் 


ஆசிரியர் : திருஞான சம்பந்த சுவாமிகள் 


பொருள் 


கட்டளை 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


நன்றாக 
பதிபசு பாச மூன்று மனாதி நித்தியம் 
இவைகளில் பதியாவது பரிபூரணமாய் 
ஒன்றாய் அறிவுக் கறிவாய் நின் மல மாய் 
உயிர்க் குயிராய் குறியுங் குணமு 
மில்லாத தாய் . 


முடிவு : 


இந்தப்படி நேயத் தழுந்தல் முதலாக் 
யெந்த நிலையிலே நின்றாலும் ஆசாரியரையும் 
திருக் கோவிலையும் திருவே டத்தையும் 
மிகவும் வழிபட யென்ற வாறு . 
திருவாலவாய்க் கட்டளை முகிந்தது . 

முற்றும் 
குருபாத முன்னிற்க . 


குறிப்பு : 

இது . பதியிலக்கணம் , பசுவிலக்கணம் , பாசவிலக்கணம் ஆகியவற்றைப்பற்றி 
உரைநடையில் அமைந்துள்ளது . அச்சாகியுள்னது . 


108 


சுகளன் 


வரிசை எண் : 4347 


சுவடிஎண் : 


128 


சிவஞான போதம் -உரையுடன் 


ஏடுகள் : 


17 


கி . எண்ணிக்கை : 700 


அளவு : 


1914 செபி 


பக்கத்திற்கு : 11 வரிகள் 


நிலைமை : நல்ல நிலை 


ஆசிரியர் : மெய்கண்டார் பொருள் : சைவசித்தாந்தாம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 


கல்லா னிழன் மலை 
வில்லா ரருளிய 
பொல்லா ரிணைமலர் 
நல்லார் புனைவரே ! 
மலர் தலை : யுலகின் மாயிரு டுமியப் 
பலர்புகழ் ஞாயிறு படரின் 


முடிவு : 


எந்தை சனற் குமர னேத்தித் தொழவியல்பாம் 
நந்தி யுரைத்தருளும் ஞான நூல் சிந்தை செய்து 
தானுரைத்தான் மெய்கண்டான் றாரணியோர் தாமுணர 
வேதுதிருட் டாந்தரத்தா லின்று 
பன்னிரண்டாஞ் சூத்திர முற்றும் . 

குருபாதமே கெதி 
குறிப்பு : 

இது , சைவசித்தாந்த சாத்திரங்கள் 14- னுள் முதலாவதாகும் 12 சூத்திரங் 
களையுடையது . அச்சாகி யுளது . 

இது , எமது சுவடி எண் 945 / D- போன்றது . 


வரிசை எண் : 4348 


சுவடி எண் : 


1928 


சிவப்பிரகாசம் 


எடுகள் : 22 
பகத்திற்கு : 11 வரிகள் 
பொருள் : சைவசித்தாந்தம் 
எழுத்து : தமிழ் . 


எண்ணிக்கை : 1000 

அளவு : 19x4 செ.மீ 
ஆசிரியர் : கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியர் 
நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றமுளது 


25 - வது தொகுப்பு 


109 


தொடக்கம் : 


சிவாய முகவுரை 


ஓங்கொளி பரந்த நல்மவள் தேவர்கள்பா 
நீங்கிவை யாறு மிறைவனை வணங்கல் 

ச்சமைய மொன்றும் புகல் சித்தாந்த 
மூவகைவிரும்பிய கிரிகை யிம்மூன்று --- 


தூல் 


ஓங்கொளியா யருண்ஞான மூர்த்தி யாகி 
யுலகமெலா மளித்தருளு முமையம்மை காண 


( J டிவு : 


வாக்காலு மிக்க மனத்தாலு மெக்காலுந் 
தாக்கா துணர்வரிய தன்மையனை நோக்கிப் 
பிரித்தறிவு தம்மிற் பிரியாயே தாமே 
குறிக்கு மருள் நல்கக் கொடி 

திருச்சிற்றம்பலம் 
சிவப்பிரகாச முற்றும் . நிர்மலானந்தகுரு 

பாதார விந்தமே கெதி 


கடை 


இது , சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கனுள் ஒன்று . இது பொது . உண்மை 
என இருபிரிவுகளையுடையது . பதி , பசு , பாசங்களின் இலக்கணம் கூறுவது . 
சியில் கொடிக்கவி பாடல் எழுதப்பட்டுளது . 

இது , எமது சுவடி எண் 54-e / D - 692 போன்றது . 


* 3 


பரிசை எண் : 4349 


சுவடி 


எண் 


. 


1928 - d 


திருவருட் பயன் 


அளவு : 1984 செமீ 


ஏடுகள் : 10 

கி . எண்ணிக்கை : 500 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : உமாபதி சிவாச்சாரியர் 
சாத்திரம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது 


பொருள் : சித்தாந்த 


எழுத்து : தமிழ் . 


110 


தமிழ் வடிகள் 


தொடக்கம் : 


சிவமயம் ஹரி ஓம் நன்றாக 


திருச்சிற்றம்பலம் 
ஒளியான திருமேனி யுமிழ்தான மிகமேவு 
களியார வருமானைக் கழனாளு மறவாம 
லளியாளு மலர்தூவு மடியார்க் ளுளமான 
வெளியாகும் வலிதாய வினைகூட நினையாவே 
திருச்சிற்றம்பலம் குருபாதமே கெதி 

நூல் 
நற்குஞ் சரக்கன்று நண்ணிற் கலைஞானம் 
கற்குஞ் சரக்கன்று காண் . 


முடிவு : 


கள்ளத் தலைவர் துயர்கருதித் தங்கருணை 
வெள்ளத் தலைவர் மிக . 


- 10. ( 100 ) 


குறிப்பு : 


எமிது 


இதுவும் சைவசித்தாந்த சாத்திரங்களுள் ஒன்று . அச்சாகியுளது . இது . 
சுவடி எண் 54 • f / D - 693 போன்றது 


வரிசை எண் : 4350 


சுவடி எண் : 1928 - e 


திருவருட்பயன் பதிமுது நிலை 

- உரை 


ஏடுகள் : 4 


எண்ணிக்சை : 


200 


அளவு : 19x4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : உமாபதிசிவம் 

பொருள் : சித்தாந்த 
சாத்திரம் நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


நற்குரு சாக்கன்று நண்ணில் - 
நல்ல ஞான சொரூபனாகிய யானை 
முகத்தினையுடைய விக்கினே சுரனைப் 
பொருந்தில் அஞ்ஞானம் நீங்கி ஞானம் 
பிரகாசியா நிற்கும் . 


25 - வது தொகுப்பு 


111 


: 


தொண்டரிங்கவை யாறு மனைந்தோர் தன்மை 
நிலவுல தொன்று நூற்கருத்தாகும் . 
திருவருளொன்று மருமறை நூலைக் 
கொடுக்கு முறைமை திருத்திய தாகும் 

குருபாதமே கெதி 


குறிப்பு 


இது , முன் சொன்ன நூலின் பதிமுது நிலைக்கு உரையினைக் கொண்டது . 


சி . 


வரிசை எண் : 


4351 


சுவடி 


எண் : 1928 - f 


சித்தாந்த நூல் 


ஏடுகள் : 12 கி எண்ணிக்கை : 500 

அளவு : 19x4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சித்தாந்த 
சாத்திரம் நிலைமை : பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சிவமயம் 


பெந்த லெட்சணம் 


தேக மனித்தியம் . உருவம் அசோதனம் 
உயிர் நித்தியம் அருவம் சேதனம் 
நித்தியத்துக்கு அனித்தியம் பகை 
அருவத்துக்கு உருவம் பகை 


ஓடிவு : 


திருவடி . திருவடியாவது பரிபூரணமா 
யிருக்கும் . அதில் ரண்டு கால் 
முளைத்திருக்கும் . திருவடி யென்று 
பேர் வருவானென நிலவுகால் 
வீசித் தெற்றாற்போல 

முற்றும் 


_35 


குறிப்பு : 

இது . இன்ன நூல் என்று அறியக்கூடவில்லை 


112 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 4352 


சுவடி எண் : 1928 - g 


சித்தாந்த நூல் - உரை 


ஏடுகள் : 5 


கி . எண்ணிக்கை : 


200 


அளவு : 17X4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சித்தாந்தம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சிவமயம் 


தனக்குப் பயனே பிறர்க்குப் பயனே 
தனக்கு பிறர்க்கு மனாசா ரிருப்பனே 
தனக்கும் பிறர்க்குப் பயன் சாரயில்லேமென் 
நால்வகையாயி யன்றே யிவைதாஞ் சிற்றறிவோர் 


குறிப்பு : 


வினைப்பயன் படுக்காலும் , 
நெற்பயிர் முக்காற்கூற 
யே வளர்ந்து காற்கூறு 
விளைதற்கு முன்பே மக்கள் 


- 


குறிப்பு : 


இது . இன்ன நூலென்று அறிவதற்கில்லை . 


வரிசை எண் : 4353 


சுவடி எண் : 1928 - ம் 


திருவருட்பயன் பதிமுது நிலை சிந்தனை 


ஏடுகள் : 


25 


கி . எண்.ணிக்கை : 80 ) 


அளவு : 16X4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 12 வரிகள் 

ஆசிரியர் : உமாபதிசிவம் பொருள் : சைவ சித்தாந்தம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


113 


25 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


- 


நற்குஞ்சாக்கன்று நண்ணில் 
எ - து . நல்ல ஞான 

பமாகிய 
வானை முகத்தினையுடைய விக்கினே 
சுரனை பொருந்தி லஞ்ஞான நீங்கி 
ஞானம் பிரகாசியா நிற்கும் 


முடிவு : 


- 10 


சிவனுடைய கிருபா சமுத்திரத்திலே 
மிகுதியும் பத்தி பண்ணுவார்க ளென்றவாறு 
அணைந்தோர் தன்மை முற்றும் 

திருவருட்பயன் சிந்தனை முற்றும் 
அம்பலவாணதேசிகன் திருவடி வாழ்க 


குறிப்பு : 


இது , முன்கூறிய திருவருட்பயன் உரையின் சாரம் 


வரிசை எண் : 


4354 


சுவடி எண் : 1928 - i 


சிவஞான போதம் 


ஏடுகள் : 2 


கி . எண்ணிக்கை : 100 


அளவு : 16X4 செ.மீ. 


பொருள் : 


ஆசிரியர் : மெய்கண்டார் 


சைவ சித்தாந்தம் 


பக்கத்திற்கு ! 15 வரிகள் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 
கல்லார் மலை 
வில்லா ரருளிய 
பொல்லா ரிணைமலர் 

நல்லார் புனைவரே 
மலர்தலை யுலகின் மாயிருடுமிய 
பலர்புகழ் ஞாயிறு படரி வல்லதை . 


முடிவு : 


செம்மலர் நோன்றாள் சேர லொட்டா 
வம்மலங் கழீஇ யன்பொடு மரீஇ 


.. 


114 


தமிழ்ச் சுவடிகளின் 


மாலற நேய மலிந்தவர் வேடமு 
மாலையிந்தானு மரனெனத் தொழுமே ! 
சிவஞான போத சூத்திர 

முற்றும் 


- 12 


குறிப்பு : 

இது , சைவ சித்தாந்த நூல்கள் பதினான்கனுள் முதலாவது . இதில் மூலம் 12 
சூத்திரங்கள் மட்டும் உள்ளன . 


வரிசை எண் : 4355 


சுவடி எண் : 1925 - j 


சிவஞான போதம் 


உரை 


ஏடுகள் : 


2 


கி . எண்ணிக்கை : 


100 


அளவு : 16 x 4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சித்தாந்தம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்ரற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


[ 1 ] சகம் பிறப்பிருப் பிறப்பாகிய 

முத்தொழிலையுடையது - 1 
அது அரனாலே யுடையது -2 

மற்றிருவரு முத்தொழிற் படுவர்கள் - 3 ஆக - 3 
[ 2 ] அரனுயிரி லிரண்டற நிற்பன் -1 

உயிர்களுக்குக் கன்மபலனை யானே கொடுப்பன் - 2 


முடிவு : 


[ 11 ] ஞானிக்கு வருகிற 

விஷையங்களை அரனே அனுபவிப்பன் -1 
அரனை மறவாமலன் பிருந்தா லவ்வரனிடத்திலே 
அயிக்கமாய்ப் போவன் -2 ஆகப் -12 


குறிப்பு : 


இதில் ஞானத்தின் தன்மையினை சீவனுக்கும் சீவனுக்கும் தொடர்புபடுத்தி 
கூறப்பட்டுளது . 


+ 


+ x 


+ + 


25 - வது தொகுப்பு 


115 


பெரிசை எண் 


. 


4356 


சுவடி எண் : 1928 - k 


உண்மை நெறி விளக்கம் 


ஏடுகள் 


2 


: 


கி . எண்ணிக்கை : 100 


16X4 செமீ . 


அளவு : 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


ஆசிரியர் : உமாபதிசிவம் 


பொருள் : சித்தாந்தம் 
எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


தொடக்கம் : 


மண் முதற் சிவமதீறாய வடிவு காண்பதுவே ரூபம் 
மண்முதற் சிவமதீறா மலஞ்சட மென்றல் காட்சி 
மண்முதல் சிவமதீறாம் வகைதனிற் றானிலாது 
கண்ணுத லருளா னீங்கல் சுத்தியாய்க் கருதுமன்றே ! 


-1 


முடிவு : 


னாதனிவ னியிருடலா யுண்டுறிறங்கி நடந்து 

நானா போகங்களையுந் தானாகச் செய்து 
பேதமற நின்றிவனைத் தானாக்கி விடுவான் 

பெருகு சிவபோகமெனப் பேசுநெறி யிதுவே ! 


உண்மை நெறி விளக்க 

முற்றும் 


குறிப்பு : 


இது , சைவ சித்தாந்த பதினான்கு நூல்களுள் ஒன்று அச்சாகியுளது . இது 
எமது சுவடி எண் 54 - q / D - 704 போன்றது . 


வரிசை எண் : 4357 


சுவடி எண் : 1928-1 


உண்மை நெறி விளக்கச் சிந்தனை 


ஏடுகள் : கி . எண்ணிக்கை : 

200 

அளவு , 16x4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 13 வரிகள் 

ஆசிரியர் : உமாபதிசிவாச்சாரியர் பொருள் : சைவ 
சித்தாந்தம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : 


தமிழ் . 


116 


தமிழ் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஆசாரியார் பக்குவ சீஷனைப் பார்த்து 
இந்த வுடலுக்கு வேறா யொருயிருண்டென்று 
திருவுளம் பற்றி அந்தப் பக்குவ சீஷன் 
தேகமே யல்லாமலுயி ருண்டென்பதில்லை 


யென்று கூற 


மாவு : 


அந்தப் பொருளோ டிசைவதுவே 
சிவயோக மெனு மிறைவன் மொழியே . 
பெத்தத் திசையில் சிவன் உயிர்க்குள்ளே 
தோன்றாம லொழித்து உயிர் தானாய் 
நின்ற முறைமை போல இந்த முத்தித் 
திசையில் உயிர் 


தறிப்பு : 


உண்மை நெறி விளக்கத்திற்கு விளக்கம் கூறப்பட்டுளது . 


வரிசை எண் : 


4358 


சுவடி எண் : 


1929 - a 


சூடாமணி நிகண்டு ( 11 - வது தொகுதி ) 


ஏடுகள் ! 32 


கி . எண்ணிக்கை : 1500 


அளவு : 


32X4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


ஆசிரியர் : வீரை மண்டல புருடன் 


பொருள் : நிகண்டு 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் : நன்றாக பதினோராவது 
ஒரு சொல் பலபெயர்த் தொகுதி 


முடிவி லின்பத்து மூவா முதல்வனைப் 

போற்றி செய்தே 
யடிதொரு மிரண்டு மொன்று மாதியிற் 

பொருளடக்கி 


25 - வது தொகுப்பு 


11 


W. டிவு : 


மின்னனீ யொடு பெயர்க்கு மிகுதிசா 

ரியைபு நாற்பேர் 
சொன்னவன் குபைத்திரன்றாள் சூடு 

மண்டலவன் றானே ! 
னகரவெதுகை முற்றும் . 
நிகண்டு பதினேராவது எதுகை - 18 09 


காப்புக்கவி -1 . ஆக 30 முகிந்தது . முற்றும் 

நடராச மூர்த்தி பாதார விந்தமே கெதி , 
உ வடிவே துணை . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 938 / D- 096 போன்றது . 


வரிசை எண் 


. 


4359 


சுவடி எண் : 


1929 - b 


சூடாமணி நிகண்டு 


ஏடுகள் : 24 


கி . எண்ணிக்கை : 1:00 


அளவு : 30X4 


செ.மீ 


பக்கத்திற்கு : 11 வரிகள் 


ஆசிரியர் : வீரைமண்டல புருடன் 


பொருள் ; நிகண்டு 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


நிகண்டு பதினொன்றாவது 
ஒருசொல் பல பெயர்த் தொகுதி 

ககர வெதுகை 
முடிவி லின்பத்து மூவா முதல்வனைப் 

போற்றி செய்தே 
யடிதொறு மிரண்டு மொன்று மாதியிற் 

பொருளடக்கி 


முடிவு : 


வானனென்ப விசும்பு மேக மழையொரு பெருமை நாற்பேர் 
தானையே சேனை யாடை படைக்கலந் தானுமாகுங் 
கானந் தேரிசையே பேதை காடொடு பொடியைம்பே 
ரேனலே செந்தினைப் போகினைப் புனமென்று மாமே ! 


- 12 . 


118 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இதுவும் முன் பிரதி போன்றதே கடைசி 4 செய்யுட்கள் இல்லை இதன் பின்னர் 
நீதிநெறி விளக்கம் எழுதிய ஏடு ஒன்றும் உதவி ஏடுகள் 2 ம் உள்ளன 


தி 


வரிசை எண் : 4360 


கவடி எண் : 


1929 - c 


மீனாட்சியம்மன் பிள்ளைத்தமிழ் 


ஏடுகள் : 38 கி . எண்ணிக்கை : 1200 

அளவு : 

33x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : குமரகுருபரர் பொருள் : 

பிள்ளைத்தமிழ் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை . 
செம்பொற் கிரியனைய சித்தி மதவானை 
துன்பைச் சடிலற் சுடர்க்கொழுந்து - கொம்பிற் 
றனிச்சதங்கைக் கேற் தமிழ்மதுரை வாழ்வின் 
றொனி சதங்கைப் பூந்தாள் துணை 


நூல் 


கார்கொண்ட ( ட ) வுள் மதக் கடைவெள்ள முங்கட் 

கடைக்கடைக் கனலு மெல்லை 


முடிவு : 


விருட்படலம் பாள் போர்க்கின்ற 
தொக்கு மதுராபுரி மடக்கிள்ளை 

பொன்னூச லாடியருளே 
புழுகுநெய்ச் சொக்கர் திருவழகினுக் கொத்த கொடி 

பொன்னூச லாடி யருளே ! 


தறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 943 / D - 1134 போன்றது . பிழைகள் மலிந்துள்ளன . 


25 - வது தொகுப்பு 


119 


வரிசை எண் : 4361 


சுவடி எண் : 1929 - b 


குற்றாலக் கலித்துறை மாலை 


ஏடுகள் : 16 

கி . எண்ணிக்கை : 700 அளவு : 33x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மாலை 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : பழுது 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் 
பூமண்டலம் பரவும் புங்கவர் குற்றால லிங்கர் 
நாமஞ்சேர் பாமாலை நாட்டவே - காமஞ்சேர் 
தந்திமதத் தந்திமுகத் தந்தைதுணைச் செந்தி நகர்க் 
கந்தனினைச் செஞ்சரணங் காப்பு . 

திரிகூடாசல பதி சகாய 


நூல் 


மொளிகொண்ட மூவர் திருப்பாட லகத்து முழுது முன்பால் 
வளிகொண்ட பேரன்பு வைப்பதென் றோகுழல்வாய் மொழிப்பெண் 
விளிகொண்ட காச்சிக் கினியாய் பெண்பூமி பொன்வேட்கை யெல்லாம் 
ஒளிகின்ற தொண்ட குரியாய் குற்றாலத் துறைவவனே ! 

1 


முடிவு : 


- 


- 101 


யுகப் பல கோடிகள் வாழி குற்றாலத் துறைபவனே 
குன்றாலக் கலித்துறை மாலை முகிந்தது 

முற்றும் 


குறிப்பு : 

இது . குற்றாலத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவன் மீது கட்டளைக் கலி 
துறையால் பாடப்பட்டதாகும் . 


120 


தமிழ்ச் சுவடிகன் 


வரிசை எண் : 4362 


சுவடி என் : 19.9 . - e 


சிவக்கொழுந்து மாலை 


ஏடுகள் : 8 


கி . எண்ணிக்கை : 250 


அளவு : 


33x3 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : மாலை 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : 


முற்றற்றது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி , ஓம் நன் றாக , குருவே துணை , 


தவக்கொழுந்து மேவு சிவதாண்டவர் 

குற்றாலர் தன்மேல் 
சிவக்கொழுந்து மாலைதனைச் செப்பவே - பவக்கொழுந்து 
சேருமடியார்கள் மனத் தீவினையை யூடருத்த 
காருவகு குஞ்சரமே காப்பு 


நூல் 


ஆதி நடுவா யந்தமுமா யணுவுக் கணுவா யரும் பொருளாய் 
சோதி வடிவாய்ச் சதா சிவமாய்த் துலையா விந்து நாதமதாய் 


முடிவு : 


காங்கார் சிவமது கங்கைத் தவக்குலஞ்சேர் செண்பகாடவியும் 
பொங்கு கடல் சித்திர நதியும் புலைா மருவித்துரை வளமுந் 

தங்கிவளந்தலத் தாவின் 
குறிப்பு : 

இது , சிவக்கொழுந்தீசர் மேல் பாடப்பட்டதாகும் . 


வரிசை எண் : 4363 


சுவடி எண் : 19.9 - f 


பெரியபுராணத் தொகை 


ஏடுகள் : 4 எண்ணிக்கை : 200 

அளவு : 33 x 21 செ.மீ 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : திருமுறை 
நிலைமை : பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


1.21 


2-- வது தொகுப்பு 


தாடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 
மூவாத புராணத்திற் தொகைதான் சொன்னேன் 

முதற்காண்ட மாயிரத்து ளாயிரத்து நாலாத் 
தாவாத புகழிரண்டாங் கச்செய்யுள் தாணிரண் 

டாயிரத்து முன்னூற் றெழுபத் தொன்பான் 


மூடிவு : 


பகர்ந்திடுங் கோவை யோடே சொன்ன 
தாயிரத் தன்பதி ரண்டெனச் சொல்லுமாதோ ! 

திருச்சிற்றம்பலம் 


குறிப்பு : 


இது . பெரியபுராணத்தின் செய்யுட் டொகை யினைக் கூறுவது . 
இதன் பின் சோதிடம் கலந்த ஒன்பது உதிரி ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 


4364 


சுவடி எண் : 


1930-2 


சிவஞான சித்தியாரில் அளவைப் பிரமாணம் 


200 


கி . எண்ணிக்கை : 


ஏடுகள் : 6 


அளவு : 25 / x2 செ.மீ. 


பகத்திற்கு : 7 வரிகள் 


சிரியர் : அறியக்கூடவில்லை 

முழுமை : முற்றுமுளது 


பொருள் : சித்தாந்தம் 

எழுத்து : தமிழ் . 


திலைமை : 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


சிவப்பிரகாசச் சூத்திர மேலளவைக் 
காட்சி .......... குதலு 
யையமெதிர் திரிவு விகற்பத் தோடாலும் 


...... 


யடிவு : 


கரண மிரண்டிருபத் திரண்டாங் 
கருகிலிவை யாண்டு மொழி வரவை 
யெல்லா மளக்கிலறுபத் தைந்தாகும் 


சித்தியாரி லௗவை முற்றும் . 


122 


தமிழ்ச் எமகளின் 


குறிப்பு : 


இது , சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கனுள் ஒன்றாகிய சிவஞான 
சித்தியாரில் கூறப்பட்ட அளவை பற்றிக் கூறுவது . 


வரிசை எண் : 


4365 


1930-5 


சுவடி எண் : 


சிவஞான போதத்துக்கு வியாக்கியானம் 


அளவு : 251x2 } செ / . 


ஏடுகள் : 280 

கி . எண்ணிக்கை : 12000 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவ 
சித்தாந்தம் நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 
எழுத்து : தமிழ் . 


‘ தாடக்கம் : 


புண்ணுஞ் சிவஞான போதப் பதவுரைக்கு 
மண்ணுந் திருக்கருணை மாறாத ...... விடத் 
திருத்து மெங்கோ னெழிற் புதல்வ னெல்லாங் கடத் 
திருத்து வேழ முகத்தன் காப்பு . 


முடிவு : 


பெத்த முத்திக ளென்றது பெத்தம் 
பா.சத் தொடு கட்டுகை ........ 


குறிப்பு : 

இது , சைவ சித்தாந்த பதினான்கு சாத்திரங்களுள் முதலாவதாக வைக்கப்பட்ட 
சிவஞான போதத்தின் வியாக்கியானமாகும் . மிகப்பெரிய உரையாகக் காணப்படுகிறது . 


ரிசை எண் : 4366 


சுவடிஎண் : 1931- 2 


வீரமாறன் கதை 


எடுகிள் : 


118 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 5000 

அளவு : 8x3 : செ . மீ . 
ஆசிரியர் : தெரியவில்லை பொருள் : கதை 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : மிகப் பழுது 


25 - வது தொகுப்பு 


123 


தொடக்கம் : 


தேசிகன் மிகுந்த லெட்சிமி கிடாச்ச 
மகிமையும் சிவபூசைச் சிறப்பும் 
அன்னதானக் கிறுபையும் 
ரங்கமான | குந்து புகழ்ந்த 


மூடிவு 


நீடூழி காலம் வாழ்ந்து யிருக்குறார்க 
ளென்று பெரியோர்கள் சொல்லக் 

கண்டே னெழுதினே 
சந்தி விநாயகர் முன்னிற்க ஆலடிவிநாயகர் முன்னிற்க . 

மன்னவனே வாழி , வாழி விசையமா ... 
வாழி . வாசிப்பார் வாழி வாழி முகிந்துடன் 
கேழ்ப்போர் வாழி 

வீரமாறன் கதை முகிந்தது முற்றும் . 
குறிப்பு : 

இதில் , தொடக்கம் 3 ஏடுகள் இல்லை . இது எமது சுவடி எண் 229c / D- 561 


போன்றது . 


வரிசை எண் : 4367 


1931 - b 


சுவடி எண் : 


நீதி வெண்பா 


ஏடுகள் : 30 கி . எண்ணிக்கை : 1500 

அளவு : 38x31 செமீ 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : நீதி நூல் 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : பழுது 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 
மூதுணர்ந்தோ ரோதுசில மூதுரையைப் பேதையேன் 
நீதி வெண்பா வென்று நிகழ்த்தினேன் - ஆதிபரன் 
வரமாங் கருணை மணியுதரம் பூத்த முதற் 
கோமான் பெருங்கருணை கொண்டு . 


முடிவு : 


தீயவர்க்கு நன்மைமிகச் செய்தாலுந் தீயவர்கள் 
தூயவர்க ளாவரோ சொன்னேன் - நாயம் தான் 


124 


தமிழ் கவ ! 

கன் 


பாலருந்த விட்ட அட்டை பச்சைரத்த முண்பதல்லால் 
பாலருந்த மாட்டாது பார் . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி யெண் 376 -- a ! D - 16 போன்றது . 


வரிசை எண் 


4368 


சுவடி எண் : 1931 - C 


குற்றாலக் குறவஞ்சி 


ஏடுகள் : 


58 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 2500 

அளவு : 38x31 செ.மீ. 
ஆசிரியர் : திரிகூடராசப்பக் கவிராயர் 

பொருள் 
பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


குறவஞ்சி 


நிலைமை : 


தெடக்கம் : 


ஹரி ஓம் : நன்றாக கருவே துனை 
அடை சர்க்கரை கதலிகுலை யடையப்பம் மோடிள நீர் 
எள்ப்பொரி கடலை 
விடலை வயறொக்கவே நிறையத் தருவேன் 


தூல் 


தேர் கொண்ட வசந்த வீதிச் செல்வர்குற் றாலத்தீசர் 
பார்கொண்டு விடையிலேறும் பவனியெச்சரிக்கை 


மூடிவு : 


பூணாது வேதம் மொரு ஷ்த்திரங்கள் 

பேதம் பொற்பாதம் போலிருக்கும்- வாடிக் 
கோணாமல் நின்றவரே குருவைக் காண்பார் 

தனைக்கண்டகுரு 


குறிப்பு : 
திருக்குற்றாலநாதர் பவனி வருவதைக்கண்டு அன்புகொண்ட 

பெண்ணா 
ளிடம் குறத்தி வந்து , திரிகூடநாதர் என்னும் பெண்சேரவல்லான் வந்து உன்ளை 
மணம் புரிவான் என்று கூறுவதாக அமைந்தது . மிகவும் பிரசித்தமான இது அச்சாகி 
யுளது . சிறந்த நாடக நூலுமாகும் . 


125 


25 - வது தொகுப்பு 


எண் 


சுவடி 


: 


வரிசை என : 


1932 


4369 


கந்தபுராணம் உரைநடை 


ஏடுகள் : 


230 


கி . எண்ணிக்கை : 10000 அளவு : 35x31 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் 


புராணம் 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


திலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் : நன்றாக கணபதியே நன்றாக 


நல்லதோர் பொருள் நாமும் நடத்தவும் வழுத்துவாம் 
சீர்புனை கயிலைமேவும் சிவன் திரு மதலை யாகிப் 
பாரினில் வலிய காதப் புராணத்தின் பொருளை யெல்லாந் 
தாரணி யுலகோர் முன்னத் தமிழினாற் கதையைக் கூற 
வாரண முகத்தி னான்றன் மலர்ப்பதங் காப்பதாமே ! 


தூல் 


தெட்சிண ராசனாகிய தக்கனென்கிற ராசாவானவன் 
அதல விதல சுதல நிதல தராதல மகாதல பாதாள 
லோகமும் , பூலோக , புவலோக , சுரலோக , சுபலோக , 
மகாலோகத் , தவலோகஞ் , சத்தியலோகமு மிந்திரலோகத்தை 


ஓடிவு : 


இந்திரன்வாழி வாழி இமையவர் முனிவர் வாழி 
சந்திர ஆதித்தர் வாழி சண்முகப் பெருமான் வாழி 
கந்தப் புராணத் தன்னை கற்றவர் கேட்போர் சொல்வோர் 
மைந்தர்கள் வாழி வாழிவையகம் வாழி வாழி . 
சத்துரு சங்காரவேலு சரணம் . 

கந்த வாசகம் முற்றும் . ( செப்பறை மடத்துக்கு ) 
பொன்னம்பல பிள்ளை குருவே துணை . 
செப்பறை மடத்துக் குருமரபு வாழ்த்துப்பாடல் உளது . 


குறிப்பு : 


. 


இது ; கந்தபுராணத்தினைக் கதையாக 

கதையாக (உரைநடையாக ) எழுதப்பட்டுளது 
காண்டமோ சருக்கமோ இல்லை . 


128 


தமிழ்ச் சுவடிகளின் 


சனியேசுவர பகவான் வந்தது , தெட்சணபரத்துக்கு மகாதேவர் வரத்து , சுப்பிரர 
மணியர் யாகத்துக்கு புறப்பட்டது , மகாமாய்கை தவசு முதலான தலைப்புகள் 
ள்ளன 


வரிசை எண் 


. 


4370 


சுவடி சண் : 1933 - a 


தோத்திரத் திரட்டு 


ஏடுகள் : 20 


எண்ணிக்கை : 


500 


அளவு : 


33x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 


7 வரிகள் 


ஆசிரியர் : 


பலர் 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


விக்கினேசுர மூர்த்தி தோத்திரம் 


வாக்குண்டம் நல்ல மணமுண்டாம் மாமலரான் 

X X X X X 


தப்பாமல் சார்வார் தமக்கு 
அல்லல்போம் X X 


கைதொழுதக்கால் 


முடிவு : 


நான்காங் கடைக்காப்பு 
மெழுநூற்றி நாற்பதித்தேழாமே ! 

திருச்சிற்றம்பலம் 


கருணை வாருதியே போற்றி யென்னிருகண்ணே 
கண்ணுளிருக்கும் மாமணியே போற்றி 

திருச்சிற்றம்பலம் 


குறிப்பு : 

இதில் , சுப்பிரமணியர் பேரில் தோத்திரம் , திருப்புகழ் , அனுஷ்டான சுவாகாந்த 
மந்திரம் , திருமந்திரம் , ரதியளுடைய தோத்திரம் , நந்திகேசுரர் தோத்திரம் , குரு 
தோத்திரம் , வித்தியாதேகத்தியானம் , அந்தரியாகம் , சூரிய 

பூசை தோத்திரம் , 
அகத்தியத் திரட்டு அகவல் ஆகியவை உள்ளன . 

முதல் மூன்று ஏடுகளில் அட்டவணைகள் உள்ளன . 


25 - வது தொகுப்பு 


127 


வரிசை எண 


: 4371 


சுவடி எண் : 


1933-6 


தேவாரத் திரட்டு 


ஏடுகள் : 


23 


எண்ணிக்கை : 800 


அளவு : 33x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : சம்பந்தர் முதலானோர் பொருள் : திருமுறை 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 
திருப்பிரமபுரம் பதிகம் 
தோடுடைய செவியன் விடையேறி யோர் 

தூவெண் மதிசூடிக் 
காடுடைய சுடலைப் பொடி பூசியென் 

னுள்ளங் கவர் கள்வன் 


முடிவு : 


றெண்ணிலா வெறிக்குஞ் சடையானே தேவனே 
திரு ஆவடுதுறையுள் அண்ணலே யெனை 
யஞ்சலென் றருளா யாரெனக்குறை 
வமரர்க ளேறே . 


குறிப்பு : 


இதில் , திருவாலவாய் . கோயில் ( சிதப்பரப் ) , திருவண்ணாமலை . திருநள்ளாறு , 
திருக்குற்றாலம் , திருவாவடுதுறை , திருப்பாதிரிப் புலியூர் , திருத்தாண்டகம் , திரு 
அங்கமாலை , திருவாரூர் , திருவாலங்காடு , திருப்புன்கூர் ஆகிய தலப்பதிகங்களில் 
ஒருசில உள்ளன . 


வரிசை எண் : 


4372 


சுவடி எண் : 1933.c 


திருவாசகத் திரட்டு 


ஏடுகள் : 11 


கி . எண்ணிக்கை : 500 


அளவு : 33x3 செ.ம் 


ஆசிரியர் : மாணிக்கவாசகர் 


பொருள் : திருமுறை 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


12 


தமிழ்க் க க 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக தருவே துணை 
தொல்லையிரும் பிறவிச் சூழும் தளை நீக்கி 
யல்லலறுத் தானந்த மாக்கியதே - யெல்லை 
மருவா நெறியளிக்கும் வாதவூ ரெங்கோன் 
திருவா சகமென்னுந் தேன் 


( சிவபுராணம் இல்லை ) 


முடிவு : 


உற்றாரை யான்வேண்டேன் ஊர்வேண்டேன் பேர் வேண்டேன் 
கற்றாரை யான்வேண்டேன் கற்பனவு மினியமையுங் 
குற்றாலத் தமர்ந்துறையுங் கூத்தாவுன் குறைகழற்கே 
கற்றாவின் மனம்போலக் கசிந்துரூச வேண்டுவனே ! 


குறிப்பு : 


இதில் , நீத்தல் விண்ணப்பம் , பிரபஞ்ச வயிராக்கியம் திருவம்மானை , திருச் 
சுண்ணம் , திருக்கோத்தும்பி , திருத்தெள்ளேணம் , திருச்சாழல் , திருப்பூவல்லி , குயிற் 
பத்து , திருத்தசாங்கம் , திருப்பொன்னூசல் , திருப்பள்ளியெழுச்சி , திருப்புலம்பல் 
முதலான தலைப்புகளில் சில பாடல்களே உள்ளன , 


வரிசை எண் : 4373 


சுவடி எண் : 1933.d 


திருவிசைப்பா 


ஏடுகள் ! 23 


கி . எண்ணிக்கை : 150 


அளவு : 


33x3 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : 


சேந்தனார் முதலானோர் 


பொருர் 


திருமுறை நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

ஹரி : ஓம் நன்றாக 
ஒளிவளர் விளக்கே யுலப்பிலா வொன்றே 

யுணர்வுசூழ் கடந்ததோ ருணர்வே 
தெளிவார் பளிங்கின் திரள் மணிக் குன்றே 

சித்தத்துள் தித்திக்கும் தேனே 


129 


25 - வது தொகுப்பு 


ஆடிவு ! 


தக்கசீர்க் கங்கை யளவு மென்றே 

முன்றோதம் மொருபாடுதல் சுதன்மேல் 
மக்க சீராரூராதியாய் வீதிவிடங்கராய் 

நடங்குலா வினரே | 


குறிப்பு : 


இதில் , திருவிசைப்பாவில் ஒரு சில பாடல்களே உள்ளன . 


8 


வரிசை எண் : 4374 


சுவடி எண் : 1933 - e 


திருப்பல்லாண்டு 


கி . எண்ணிக்கை : 120 


அளவு 


. 


33x3 செ.மீ 


ஏடுகள் : 2 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : சேந்தனார் 


பொருள் : திருமுறை 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


நன்றாக 


பாலுக்குப் பாலகன் வேண்டி அழுதிடப் 

பாற்கட லீந்த பிரான் 
மாலுக்குச் சக்கர மன்றருள் செய்தவன் 

மன்னிய தில்லை தன்னுள் 


முடிவு : 


தேரார் வீதியிற் றேவர் குழாங்கள் 

திசையனைத்து நிறைந்து 
பாரார் தொல்புகழ் பாடியு மாடியும் 

பல்லாண்டு கூறுதுமே ! 


10 


குறிப்பு : 


இது . 9 - ந் திருமுறையின் பிற்பகுதி கொண்டது . 


130 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 4375 


சுவடி எண் : 193 -f 


பெரியபுராணத் திரட்டு 


ஏடுகள் : 


கி . எண்ணிக்கை : 


250 


அளவு : 


33X3 செ . 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : சேக்கிழார் 


பொருள் : திருமுறை 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : 


முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


திருச்சிற்றம் பலம் 
திருமலைச் சருக்கம் 


உலகெ லாமுணர்ந் தோதற் கரியவ . 
நிலவு லாவிய நீர் மலி வேணிய 
னலகில் சோதிய னப் பலத் தாடுவான் 
மலர்சி லம்படி வாழ்த்தி வணங்குவாம் ; 


முடிவு : 


அகலிடத் துயர்ந்தில்லை யந்தண ரகில மெல்லாம் 
புகழ்திரு மறையோரென்றும் பொது நடம் போற்றிவாழ்க 
நிகழ்திரு நீலகண்டக் குயவனார் நீடுவாய்மை 
திகழுமன் புடைய தொண்டர் தெய்தலங் கூறலுற்றாம் . 


தறிப்பு : 


இதில் , பெரிய புராணத்தின் சிலபாடல்களே உள்ளன 


. 


வரிசை எண் : 437 , 


சுவடி எண் : 1933-3 


சொக்கநாத வெண்பா 


ஏடுகள் : 


2 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 33x3 செ.மீ 
ஆசிரியர் : குருஞானசம்பந்தர் பொருள் : தோத்திரம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


131 


25 - வது தொகுப்பு 


சொடக்கம் : 


காயமோ காலன் கருத்தெமக் காலன் 
நாயமோ சற்றும் நடப்பதில்லைப் - பேயனேன் 
மாருவதே தென் மதுரை மாமணியே ( யுன் தாள் ) 
( தரு ) வையோ சொக்கநா தா . 


முடிவு : 


மற்றொருவர் தஞ்சமன் றி வந்தடைந்த காலன் நீ 
சற்றுமிரங் காதிருக்கத் தன்மையோ - கொற்றவா 
வாவலா தென்கூடற் பரமர பரதேசிக்க 
காவல நீதாராக் கால் . 


குறிப்பு : 


இதில் , சில பாடல்களே உள்ளன . முழுநூல் அச்சாகியுளது . 


ஆதிக் 


வரிசை எண் : 4377 


சுவடி எண் : 1933 - h 


புராணத்திரட்டு 


. 


ஏடுகள் : 9 


கி . எண்ணிக்கை : 


400 


அளவு : 33x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : புராணம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


விட்டுணு புராணம் 
மீனாமை கோலமென நரசிங்கமாகி நலம் 
விர காலாந்த குறளாம் 
யா னாது சீறு மழுவில வேலும் 


முடிவு : 


சித்திர சனபக் குளாடினாணை 
பொருணாரே வந்தும் புடைமருது 
முசுப்புன தாடம் புரிந்தானைப் போற்றி 
செய்வாம் 


132 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


புராணம் , 


இதில் , உதிரி ஏடுகள் போல் , புராணந்தெரிவு , விருத்தாசல 
குற்றாலத்தல புராணம் , சிவசயிலத் தலபுராணம் , திருப்புடைமதூர்த் தலபுராணம் ஆகிய 
தலங்களின் ஒன்றிரண்டு ஏடுகளே உள்ளன . 


வரிசை எண் : 


4378 


சுவடி எண் : 1933 - i 


குற்றாலமாலை முதலியன 


ஏடுகள் : 16 


கி . எண்ணிக்கை : 700 


அளவு : 33 x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : பலர் 


நிலைமை : நல்ல நிலை 


பொருள் : தோத்திரம் 
எழுத்து : தமிழ் . 


முழுமை : முற்றுமுளது 


தொடக்கம் : 


பெற்றாந்தன் பிரளிகள் நோவதுபோல் 
கைநோவறிந்தாற் சற்றாகிலும் 
பகிர்த்தாந் தா யார் தநாத்தாயிற்மேற் 
பற்றாது 


முடிவு : 


போர் பொறாத வேண்டிக்கோ 
ஏர்க்கா லெடுத்தான் கம்பெடுத்தான் 
கண்ணுமேச் சாயனைப் போல் 
கோலெடுத்தான் நீயுங் குருடனோ ! 


குறிப்பு : 


இதில் , குற்றால மாலையில் சில பாடல்களும் , பட்டணத்தார் வாக்கு , பஞ்சதந் 
திரத்தில் , சபாலங்காரம் , உப்பை , உருவசி , அவ்வை , வள்ளியம்மை , திருவள்ளுவர் , 
கம்பர் வாக்கு ஆகியவற்றில் ஓரிரண்டு பாடல்களும் உள்ளன , 


25 - வது தொகுப்பு 


133 


வரிசை எண் : 4379 


சுவடி எண் : 1933 - j 


சிவஞானபோத உரை 


ஏடுகள் : 12 


அளவு : 33x3 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 500 

செ.மீ. 
ஆசிரியர் : மெய்கண்டார் பொருள் : சித்தாந்தம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


குருவே நமா 

கணபதியே நமா : 
கல்லால் நிழல் மலை 
வில்லா ரருளிய 
பொல்லா ரிணைமலர் 
நல்லார் புனைவரே ! 


மூடிவு : 


... 3 


சிவலிங்கப் பெருமாள் நயினாரையுஞ் 
சிவ நினவே தேறி வழிபடுக . 

பழிபடர் மாயை ஒழிக 
பன்னிரண்டாஞ் சூத்திரம் முற்றும் . 


குறிப்பு : 


இது , சைவசித்தாந்த நூல்கள் பன்னிரண்டனுள் முதலாவது . 
இருக்கிறது . இடையிடையே குறைபாடுளது . 


உரையுடன் 


வரிசை எண் : 4380 


சுவடி எண் : 


1933.k 


பஞ்சாக்கர 

சிந்தனை 


ஏடுகள் : 2 


கி . எண்ணிக்கை : 50 


அளவு : 33x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சித்தாந்தம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


134 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


பஞ்சாட்சர சிந்தனை யென்றொரு 
சிந்தனை . சிவாய நம வென்றிருப்பது . 
இதற்குப் பொருள் : சிகாரஞ் சிவம் 
வகார மருள் . யகார மாற்றுமா 
நகாரந் திரோதை மகார மலம் . 


மடிவு : 


ஆற்மா விளக்கைப் போல திரோதை 
இருளைப்போலே மலம் 
இராக்காலத்தைப் போலப் பகருவம் . 

முற்றும் 


கறிப்பு : 
இது , ஐந்தெழுத்துண்மை கூறுவது . இதன் பின்னர் மூன்று 

இதன் பின்னர் மூன்று உதிரி ஏடுகள் 
உள்ளன . 


வரிசை எண் : 


4381 


சுவடி எண் : 1934 


திருக்குறள் 


- மூலம் 


ஏடுகள் : 


133 


கி . எண்ணிக்கை : 3000 


அளவு : 31X3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 


ஆசிரியர் : திருவள்ளுவர் 


பொருள் : நீதி நூல் 


நிலைமை : சிறிது பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவே துணை 
திருவாக்குஞ் செய்கருமம் .......... கூப்புவர்தங்கை 
ஆயிரத்து முன்னூற்று ......... வீற்றிருக்கலாம் . 


நூல் 


அகர முதல வெழுத்தெல்லா மாதி 
பகவன் முதற்றே யுலகு . 


முடிவு : 


ஊ ( டு ) தல் காமத்திற் கின்ப மதற்கின்பங் 
கூடி முயங்கப் பெறின் . 


-10 


25 - வது தொகுப்பு 


135 


குறிப்பு : 


இதில் , பிழைகள் அதிகம் . 


வரிசை எண் : 


4382 


சுவடி எண் : 1935 - a 


சம்பாத கண்டன வெண்பா 


கி . எண்ணிக்கை : 80 


ஏடுகள் : 4 


அளவு : 20x3 ) செ.மீ. 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


ஆசிரியர் : சிதம்பரம் ஆவுடைப் பண்டாரனாதனார் 


பொருள் : 


நிலைமை : 


இலக்கியம் 


நல்ல நிலை 


முற்றற்றது 


முழுமை : 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சிவமயம் 


சிதம்பரம் ஆவுடைய பண்டாரனாதனார் மூலாகம 
ஞானபாத முணர்ந்து பாடிய சம்பாத கண்டன வெண்பா 


உருவா லுணர்வா லுயிருஞ் சிவமுஞ் 
சரியா மெனவுரைத்த தன்மை - பெரு நூலார் 
காட்டாத போது கசடுரைத்த நாவதனை 
ஓட்டா லறுத்தோட்டு வேன் . 


முடிவு : 


கருது பவந்தீர்தல் தனக்கோ கண்ணுதல் 

பேரின்ப சுரூபனருள் வடிதெவ்விடத்தே , சொல்லோனீர் 
அதிகவின்ப ரூபனுயிர் சச்சி தானந்த 

பய னென்பர் நூலோர் மதி . 


- 20 


குறிப்பு : 


வெண்பாக்கள் சரியில்லை , செய்யுட்கள் தத்துவரூபமாக உள்ளன . 


136 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 4:83 


சுவடி எண் : 1935 - b 


சிவ கவசம் 


ஏடுகள் : 4 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 20x3 ; செ.மீ. 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : இலக்கியம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பங்கயத் தவிசின் மேவி யிருந்துடற் 

பற்று நீக்கி 
யங்கு நற் பூதசுத்தி யடைவுடன் செய்து 

பின்னர் 
கங்கையைத் தரித்த சென்னிக் கற்பகத் 

தருவை சொம் பொற் 
கொங்கை வெற்பனைப் பச்சைக் 

கொடியொடு முளத்தில் வைத்தே . 


முடிவு : 


கடவுனிறவ னுடல் கவினச் சாத்தியே 
யடுகரி பன்னிரண்டா யிரத்துடை 
நெடுவலி யழித்து நீ நீடு வாழ்கென 
வடுவவர் வாழ்த்தியே வழிக்கொண் டாளரோ ! 


--23 


சிவகவசம் முற்றும் 


குறிப்பு : 


இது , நம்மைக் காக்குமாறு சிவனை வேண்டிப் பாடப்பட்டது . 


வரிசை எண் : 


4384 


சுவடி எண் : 1935 - c 


திருச்செந்தூர் குமரன் பேரில் கலிவெண்பா 


ஏடுகள் : 12 கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 20x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : குமரகுருபரர் பொருள் : சைவத்தோத்திரங்கள் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


7 - வது தொகுப்பு 


1137 


தாடக்கம் : 


பூமேவு செங்கமலப் புத்தேளுந் தேறரிய 
பரமேவு தெய்வப் பழமறையுத் - தேபேவு 
நாதமு நாதாந்த முடிவு நவதீர்ந்த 
போதமுங் காணாத போதமா- யாதி நடு 


மூவு : 


கடியேற்கும் பூங்கமலக் கால்காட்டி யாட்கொண் 
டடியேற்கு முன்னின் றருள் . 

கலிவெண்பா முற்றும் 


குறிப்பு : 


இது , அச்சாகியுளது . இது கந்தர்கலி வெண்பா எனப்படும் . எமது சுவடி 
எண் 823 - c / D - 1313 போன்றது . 

இதன் பின் , பிறவிப் பின் விட்டேனே என முடியும் பாடல்கள் கொண்ட உதிரி 
ஏடுகள் : 5 உள்ளன . 


வரிசை எண் : 


4385 


சுவடி எண் : 


1935 - d 


சிவப்பிரகாசம் தத்துவக் கட்டளை 


ஏடுகள் : 14 கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 20x3 : செ . it 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் ; சைவ சமய 
தூல்கள் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் , 


தத்துவங்களாவன : 
உஸ்க்கருவி -36 புறக்கருவி 60 
ஆக கருவி 96. அதில் உள்க்கருவி 
36 - க்கு வகையாவன : 


138 


தமிழ்ச் சுவடிகள் 


முடிவு : 


சிவயோகமாவது இவ்வடிவின் 


அசைவின் வழியே நிற்றல் 
சிவபோக மாவது இவ்வடிவே 
தானாய்ப் போதல் , 
தசகாரியமனுபவ முற்றியது . 

நெல்வேலி மகாலிங்கம் துணை . 


குறிப்பு : 


கூறுவது 
இது , சைவ சித்தாந்தக் கருத்துக்களை எளிமையாக உரைநடையாகக் 
இதில் வெவ்வேறு கட்டளைகள் உள்ளன . 


வரிசை எண் : 


4385 


சுவடி எண் : 1935 - e 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 7 


கி . எண்ணிக்கை : 


100 


அளவு : 2003 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : 


சிறிது பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


மெசூரி குட்டம் இது வெல்லாம் 

தீரும் நெய் 


ஆவின் நெய் படி ) 
பிரமிச்சாறு படி -1 . 
நெல்லிபருப்பு , தான்றிக்காய் 
கடுக்காய் , ஓமம் , மஞ்சள் 


139 


25- வது தொகுப்பு 


* பு : 


வெள்ளிக்கிழமை 


ஞாயத்துக்கிழமை 
செவ்வாய்க்கிழமை கெளி , 


குறிப்பு : 


இதில் , உரிதி ஏடுகளாக சில மருத்துவங்கள் உள்ளன . 


வரிசை எண் : 4387 


சுவடி எண் : 1935 - f 


நாடிப் பரீட்சை 


ஏடுகள் : 


53 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 12010) 

அளவு : 18X3 செ.மீ 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : நாடி நூல் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


பெருவிர லடியில் மூணங்குல பிரமாணமதில் 
சென்னலளவு மருமத்திலே நாடியிருக்கும் 
அந்த நாடி காலடியிலுங் கையடியிலுங் ( ம் ) 
யிருக்கும் -சறுவாங்கமும் பரந்திருக்கும் 


முடிவு : 


அறவச்ச தாம்பிரப் பலம் மூணு 
தகடு தட்டி நொச்சிச் சாறு 
கள்ளிப்பால் புளி யிலைச்சாத்தில் 
கோமியம் எலுமிச்சம் பழச்சாற்றில் 
ஊறப்போட்டு கெந்தகம் . 


குறிப்பு : 


பலவகை மருந்துகள் 


இதில் , நாடிப் பரீட்சை மூலம் பலநோய்கண்டறிந்து 
செய்முறை சொல்லப்பட்டுள்ளன . 


140 


தமிழ்ச் சுடி வாகன் 


வரிசைஎண் : 4388 


சுவடி எண் : 1938 - a 


சிவஞான போதம் 


உரையுடன் 


ஏடுகள் : 


17 


கி . எண்ணிக்கை : 500 


அளவு : 151 x 3 } செ.மீ. 


பக்கத்திற்கு : 11 வரிகள் ஆசிரியர் : மெய்கண்டார் பொருள் : சித்தாந்த 
சாத்திரம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் : நன் றாக சருவே நம 

முதற் சூத்திரம் 
கல்லா னிழன் மலை 
வில்லா ரருளிய 
பொல்லா ரிணைமலர் 


நல்லார் புனைவரே ! 


மலர்தலை யுலகின் மாயிருடுமியப் 
பலர்புகழ் ஞாயிறு படரி னல்லதைக் 


முடிவு : 


நந்தி யுரைத்தருளு ஞான நூால் சிந்தை செய்து 
தானுரைத்தான் மெய்கண்டான முரணியோர் தாமுணர 


வேது திருட்டாந்தத்தா லின்று , 


பன்னிரண்டாஞ் சூத்திர முற்றும் . 


குறிப்பு : 


இது . அச்சாகியுளது.பிற செய்திகளை எமது சுவடி எண் 54a / D - 688- ல் காண் . 


25 - வது தொகுப்பு 


141 


வரிசை எண் : 


4389 


சுவடி எண் : 


1936.6 


சிவஞான சித்தியார் சுரபக்கம் 


ஏடுகள் : 57 


கி . எண்ணிக்கை : 5000 


அளவு : 15 / x3 , செ மீ . 


பக்கத்திற்கு : 13 வரிகள் 


ஆசிரியர் : அருணந்தி சிவாச்சாரியார் 


பொருள் : 


சித்தாந்த சாத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் ; 


காப்பு 
ரு கோட்ட 

செய்யுந் தேவே 
சுபபக்ஷ முதற் சூத்திரம் 
அறுவகைச் சமையத்தோர்க்கு மவ்வவர் பொருளாய் 
வேறாங் குரியது வுடைத்தாய் வேதாகமங்களின் 
குறியிரந்தந்தங் கறிவினில் அருளாய் யம்மையோ டப்பனாகிச் 
செறி வொழியாது நின்றசிவன் அடி சென்னி வைப்பாம் 


-1 . 


ஓடிவு : 


- 7 . 


. 


பரிந்திவை தாக்குமா போற் சிவமேயாக்கும் பரிசித்துஞ் 
சிந்தித்தும் பார்த்துந் தானே . 
பன்னிரண்டாந்சூத்திர முற்றும் . ஆகத்திருவிருத்தம் 

- 327 . 
பரபக்கந் திருவிருத்தம் 627 குமரன் துணை . 

தொழுது நெறிகண்டேன் தூயபரந் தானே 
முழுதுமாய் வந்த முறைகண்டேன் - பழுதிலா 
வெண்ணை நல்லூர் மெய்கண்ட தேவன் விரைமலர்த்தாள் 


தண்ணி நான் பெற்ற நலம் . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் . 1170 / D - 1793 போன்ற தெளிலும் வேறுபாடு காணப் 
படுகிறது . சைவசித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கனுள் இது ஒன்று . 


142 


தகன் 


வரிசை எண் : 4390 


சுவடி எண் : 


1936.c 


சிவஞான சித்தியார் பரபக்கம் 


ஏடுகள் : 


51 


பக்கத்திற்கு : 12 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 5000 

அளவு : 151x3 : செ.மீ 
ஆசிரியர் : அருணந்தி சிவாச்சாரியார் பொருள் 
நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்று முனது 


சைவ சித்தாந்த சாத்திரம் 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சிவமயம் : 


ஒரு கோட்ட னிருசெவியன் முப்யதத்த 

நால்வா யைங்கர த்த னாறு 
தரு கோட்டம் பிறையிதழித் தாழ்சடை யான்றரு 

மொரு வாரணத்தின் றாள்க 
ளுருகோட்டன் பொடும் வணங்கி யோவதே 

யிரவு புகலுணர்வோர் சிந்தைத் 
திரு கோட்டு மயன்றிருமால் செல்வமு மொன்றோ 

வென்னச் செய்யுந் திருவே . திருச்சிற்றம்பலம் 


முடிவு : 


31 . 


இப்படி பிருகுசாபத் தீரைந்து பிறப்பின் மூழ்கி 
மெய்படுதுயா முற்றுவருபலனல்ல 
னெப்படி யானுந் சொன்னே னிறையரியல்லனென்றே 
மைப்படி கண்ட னண்டன் மலரடி வணங்கிடாயே . 
மறுப்பு முற்றும் . ஆக பஞ்சராத்திரி மதமு 
மறு தலையும் - 38 ஆகத்திருவிருத்தம் 300 
சிவஞான சித்தியார் பரபக்க முற்றும் 
பஞ்சாட்ஷர நாதன் திருவடித் தாமரையே துணை . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 1170 -aD - 1792 போன்றது . இந்நூல் சைவசமய 
சித்தாந்த சாத்திரங்களுள் ஒன்று . 


25 - வது தொகுப்பு 


143 


- 


வரிசை எண : 4391 


1936 


சுவடி எண் : 


சிவப்பிரகாசம் 


ஏடுகள் : 


19 


கி . எண்ணிக்கை : 1000 


அளவு : 151 x 31 செ.மீ 


பக்கத்திற்கு : 15 வரிகள் 


ஆசிரியர் : கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


பொருள் : சித்தாந்த நூல் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஒளியான திருமேனி யுமிழ்தான மிகமேவு 
களியார வருமானை கழல் நாளு மறவாம 
லறியாளு மலர் தூவு மடியார்க ளுளமான 
வெளியாகும் வலிதாய வினைகூட நினையாவே 


முடிவு : 


திருவருள் கொடுத்து மற்றிச் சிவப்பிர காசநன்னூல் 
விரிவது தெளியு மாற்றால் விளம்பிய வேது நோக்கிப் 
பெருகிய வுவமை நான்கின் பெற்றியி னிறுவிப் பின் முன் 
றருமலை வொழியக் கொள்வோன் றன் வயிற் சாற்ற லாமே ! 
சிவமயம் உண்மை முற்றும் 

50 
ஆகச் சிவப்பிரகாசம் விருத்தம் 100 முடிந்தது 

திருச்சிற்றம்பலம் 


குறிப்பு : 


இது , எமது , சுவடி எண் 54- e / D - 692 போன்றது சைவசித்தாந்த சாத்திர நூல்கள் 
பதினான்களுள் இது ஒன்று , அச்சாகியுளது . 


வரிசை எண் : 


4392 


சுவடி எண் : 


1936 - e 


பிரசாதம் (சிவாகமக் கலை -16 ) 


ஏடுகள் : 5 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 151 x 3 செ.மீ 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சித்தாந்த நூல் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


144 


தமிழ்ச் ஈ வடிகரின் 


தொடக்கம் : 


அருள்வளர் தில்லை மூதூர் 

அழகிய மன்று ளாடல் 
மருவிய பெருமா னீன்ற 

மழவிளங் களிறு காப்ப 
விரவிய சிவாக மத்தின் 

விதிவதி கலையீ ரெட்டும் 
திருமலி தமிழி னாலே 

தெரிந்துரை செப்ப லுற்றாம் 


ஓடிவு : 


உன் மனைக்குச் சொல்வாங் களங்க 

சமனாந்த மலந் துவாதசாந்தத் 
தளவும் கருது நிராதாரமா 
முன் மனையுங் கடந்தே . 

திருச்சிற்றம்பலம் 


12 


குறிப்பு : 

சோடச கலை எனப்படும் சிவாகமக்கலை 16 - க்கும் விளக்கும் கூறுகிறது . 
ஆனால் தலைப்பு ப்ரசாதம் என வடமொழி எழுதப்பட்டுளது . 

முகப்பு ஏட்டில் முன்பக்கம் 
சிவமயம் நீயே துணையென்று நானிருந்தே றென்னை நீ 

மறந்தாற் றாயே யெனக்கொரு தஞ்சமுண்டோ . 
என்னும் , பின்பக்கம் . அஞ்செழுத்து மெட்டெழுத்து " மெனத் தொடங்கும் 
கொடிக்கவிப் பாடல் ஒன்றுளது . 


S33 


வரிசை எண் 


: 4393 


சுவடி எண் : 193 ) -f 


சைவசித்தாந்த நூல் 


ஏடுகள் : 29 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 151x3 } செ.மீ. 
பக்கத்திற்கு : 11 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சித்தாந்த 
சாத்திரம் நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


25 - வது தொகுப்பு 


145 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 


ஏக னனேக னிருள் கரும மாயை 

யிரண்டாக விவையாறா தியல் . 
ஏக னென்பது கற்தா . அனேக னென்பது ஆற்மா . 
இருளென்பது ஆணவமலம் . கரும மென்பது 
புண்ணிய பாவங்களாகிய கரும மலம் . 


முடிவு : 


ஆசாரியார் திருமேனி கொண்டெழுந்தருளி வருதல் 
அங்குத்தி . அனுக்கிரகம் பண்ணப் படா நின்ற 
ஞான சாத்திரமிது மோட்ச மடையும் முறைமை 
யென வறிக 


- 68 


குறிப்பு : 


இது . சித்தாந்த முறைப்படி மோட்சமடையும் வழியைக் கூறுகிறது . 


சுபக்க , 


பரபக்க அட்டவணைகள் 


இதன் பின்னர் சிவஞான சித்தியார் 
ஏழு ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 


4394 


சுவடி எண் : 1937 - a 


சிவஞான போதச் சிந்தனை 


ஏடுகள் : 44 


கி . எண்ணிக்கை : 1800 


அளவு : 131X4 செ.மீ 


பக்கத்திற்கு : 17 வரிகள் 


பொருள் : சைவசித்தாந்தம் 


ஆசிரியர் : மெய்கண்டார் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கல்லா னிழன் - கல்லாலின் கீழே 
எழுந்தருளியிருந்து அகத்தியர் புலத்தியர் 
சனகர் சனற்குமாரரிவர்கள் நால்வர்க்குந் 
தன்மார்த்த காம மோட்சத்தை யருளிச்செய்த 


10 


146 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


பூதலத்திலே யுள்ள வாற்மாக்களறிய எ.து 
திருட்டாந்தத்தா லின்று ஏதுக்களாலுந் 
திருட்டாந்தத்தாலு மிப்பொழு தென்றவாறு . 

முற்றும் 
சிவஞான போத முற்றும் 


9 


குறிப்பு : 


சைவசித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கனுள் முதலாவதாக உள்ளது . சிந்தனை 
என்ற பெயரால் உரைவிளக்கம் காணப்பட்டுளது . அச்சாகியுள்ளது . இந்நூற்குப் பல 
உரைகண்டுள்ளனர் , சுவடி எண் 1936 - a போன்றது . பிற செய்திகள் சுவடி எண் 
54 - a / D - 688 இல் காண்க . 


வரிசை எண் : 4395 


சுவடி எண் : 


1937 - b 


சிவாப்பிரகாசச் சிந்தனை 


ஏடுகள் : 52 ( 45.96 ) 


கி . எண்ணிக்கை : 2000 

அளவு : 131X4 செ.மீ. 
ஆசிரியர் : உமாபதி சிவாச்சாரியார் பொருள் : 


பக்கத்திற்கு : 17 வரிகள் 


நிலைமை : நல்ல நிலை 


சைவ சித்தாந்தம் 
எழுத்து : தமிழ் 


முழுமை : முற்று முளது 


தொடக்கம் : 


ஒளியான திருமேனி- ஞானப்பிரகாசமான 
திருமேனியிலே நின்றும் , உழ்தான மிக மேவு 
சொரியா நின்ற மூன்று மதங்களு மிருதியும் 
பொருந்துகை யினாலே 


மூடிவு : 


முன்னோடே பின் மயக்க விகற்பந்தீரக் 
கொள்ளுகிற முறைமையுடைய வர்களுக்கே 
சாற்றலாமே இந்த நூலை யனுக்கிரகம் 
பண்ணலா மென்றவாறு 
சிவப்பிரகாசச் சிந்தனை முற்றும் 

திருச்சிற்றம்பலம் 


- 100 


147 


25- வது தொகுப்பு 


குறிப்பு : 


து , சைவசித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கனுள் ஒன்று . சிந்தனை என்ற 
பெயரால் உரை தரப்பட்டுள்ளது . 


உள்ளன . 


எமது சுவடி எண் 54 - e / D - 692- ல் பிற செய்திகள் 


வரிசை எண் 


: 


4396 


சுவடி எண் : 1937 - c 


திருவருட்பயன் சிந்தனை 


ஏடுகள் : 19 


கி எண்னிக்கை : 800 


அளவு : 131x 4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 19 வரிகள் 


ஆசிரியர் : கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் 


பொருள் : சைவசித்தாந்தம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


நற்குஞ்சாக்கன்று நண்ணில் 
நல்ல ஞானமே சொரூப மாகிய வானை முகத்தினை 
யுடைய விக்கின சுரன் பொருந்தில் அஞ்ஞான 
நீங்கி ஞானம் பிரகாசியா நிற்கும் . 


முடிவு : 


- 10 


தங்கருணை வெள்ளத் தலைவர் மிக 
தம்முடைய கிருபா சமுத்திரத்திலே மிகவு 
மிரங்குவார்களென்றவாறு 

திருவருட்பயன் சிந்தனை வுரை முற்றும் 

திருச்சிற்றம்பலம் 
செப்பரை மடத்துக்கு 


குறிப்பு : 


இதுவும் சைவசிந்தாந்த சாத்திரங்கள் பதினான்கனுள் ஒன்று . சிந்தனை 
என்ற பெயரால் உரைவகுக்கப்பட்டுள்ளது . முதலிரண்டும் சேர்ந்து மூன்று உரைகளுள் 
ஒருவருடையதே . 

ஆசிரியர் அறியக்கூடவில்லை . பிற செய்திகள் சுவடி எண் 
54 -f ! D - 693 தரும் . 


148 


தமிழ்ச் சுவடிகளின் 


1938 


வரிசை எண் : 4397 


கவடி எண் : 


காசி காண்டம் 


35x3 செ.மீ. 


கி . எண்ணிக்கை : 3000 


அளவு : 


ஏடுகள் : 75 
பக்கத்திற்கு 1 8 வரிகள் 


ஆசிரியர் : அதிவீரராம பாண்டியர் 


பொருள் 


தலபுராணம் 


நிலைமை : மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாகக் குருவே துணை . 
மாத்தரிய தொல் பிறவி மறிகடலி லிடைப்பட்டு 
போத்துருதன் குரைகழற்றாட் புணைபற்றிக் 

முத்தித் தடங்கரையின் மிசையுய்ப்பக் 
காத்தெரியுந் தனை செவிய கடாக்களிற்றை வணங்குவாம் 


முடிவு : 


குநீ வேண்டில் நிலவு கதிர்கால் முத்த நகைப் பொன்னே 
யழியாப் பொருளுளதோ புகல்தி யெனலும் புகலுவாழ் . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 26 / D - 470 போன்றது . ஏடுகள் ஒடிந்தும் , கனாயான் 
அரித்தும் , தலைதடுமாறியும் உள்ளன . இடையிடையே ஏடுகள் இல்லை . 
ஏடுகளாக உள்ளன . 


உதிரி 


வரிசை எண் : 4398 


சுவடி எண் : 19.9.3 


சிதம்பர புராணம் 


ஏடுகள் : 99 கி . எண்ணிக்கை : 5000 

அளவு : 82X2 செ.மீ. 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : பரஞ்சோதி முனிவர் பொருள் : தலபுராணம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


25 - வது தொகுப்பு 


149 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக சரசோதியே துணை 
வான நாடரு மாதவ நாடரு 
மோன ந ( ஞான முழுதுணர்ந்திடத் 
தான மேவுத் தடவிகடாசல 
வானை மாமுகத் தண்ணலை யேத்துவாம் . 


முடிவு : 


97 . 


தாவிலா மரைச் 

மூவுல கோங்கவே . 
இந்த வெல்லை மலை நாட் டிடத்தினும் 
வந்த தேயவ் வடமொழி யப்படி 
செந்தமி ழைத் தொடை யாய்ப்பாற் தெரித்தன் 
முந்து மற்றதும் வந்தான் மொழிதுமால் 

9 - வது துற்றெரிசனச்சருக்க முற்றும் 
ஆகத் திருவிருத்தம் . 813 . 


-98 


காலம் : 


846 ம் வருஷம் சாதாரண வருஷம் ஆவணி மாதம் 23 - ந் தேதி சுவாமிநாத 
பண்டாரத் திருவருளினாலே எழுதிமுடிந்தது முற்றும் . ஓம் சுவாமிநாத குருவே நம : 
ஓம் கணபதியே நம . சொக்கர் துணை . அங்கயற்கண்ணம்மை துணை . ஆறுமுகம் 
துணை . 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 287 - a / D - 491 போன்றது . 


வரிசை என 


: 4399 


சுவடி எண் : 1939-6 


வேதாளக்கதை - செய்யுள் 


ஏடுகள் : 44 கி . எண்ணிக்கை : 2500 

அளவு : 32x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : கவிக்களஞ்சியப் புலவர் பொருள் : கதை 

முழுமை : முற்றற்றது எழுத்து தமிழ் . 


நிலைமை : பழுது 


10 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


கணபதயே நம . 


மகாதேவன் உமைக் கருளிச் செய்த வேதாளக் கதை 
பெரும்புகழ் பெறும்படி யருந்துயர் கெடும்படி 
X x X X 

X 
கிண்கிணி யிலங்கிய பதம் பணிவாம் 
பாரோரு மியலரிக்கை 

துதிப்பேனே 
சீரிதாகவித் தேசத்தி 

பாட லுற்றாமரோ 


- 1 . 


2 . 


- 3 . 


மூடிவு : 


இன்ன தெண்ணாமல் சிவனளிக்கையால் 
பின்னு மண்னாவலர் கூடிப் பேசியே 
மன்னனை மனது சோதிக்க வானதருத் 
தன்னையு மெமக் கினித் தருக வென்றனர் 


- 9 .. 


. 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 114 a / D - 580 போன்றது . 16 - வது சீமூத வாகனன் 
கதையில் 9 செய்யுட்கள் வரையே உள்ளன . இதில் 25 சருக்கங்கள் உண்டு . 


வரிசை எண் : 4400 


சுவடி எண் : 


1939 - c 


சிவதரு மோத்திரம் 


ஏடுகள் : 105 கி . எண்ணிக்கை : 10000 

அளவு : 32x3 : செ.மீ. 
பக்கத்திற்கு : 14 வரிகள் ஆசிரியர் : மறைஞானசம்பந்தர் பொருள் : சைவசமய நூல் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


ஹரி ஓம் : முதலாவது பரமாதி யியல் 
மலைக்கு மகள் பேற்ற மகனைக் கயமுகத்தனை மனத்தெழுதியா 
னலற்பிணி பிறப்பிற வணுக்களை யகத்திய முனிக்கருளினா 


25 - வது தொகுப்பு 


151 


லுலப்பில் கருணைக்கட லுருத்திர னுருத்தனி லுதித்தகுமா 
னிலக்குமிய லைக்கலியினைக் கவுமுரைப்பனுல கிட்டமுறவே ! 


-- 


-1 


முடிவு : 


228 


மதகரி பேழ்வாய் வலிமுகமா மாமறை வாழும் 
பொதிமலை மீதேபுரி முனிதானென புகழ்வாமே ! 
12 - வது கோபுரவியன் முற்றும் . குருவே துணை 
ஆகவியல் பன்னிரண்டினுக்கும் விருத்தம் 

1208 
சந்திரசேகரர் ஸ்ரீ பாதமே துணை . கனகசபை நாதன் 
திருவடிகளே சரணம் . 


காலம் : 


& 68 - ஆம் வருஷம் , சுக்கில வருஷம் , பங்குனி மாதம் 3 - ஆம் தேதி சிவதரு 
மோத்தரம் முகிந்தது . முற்றும் குருபாதமே துணை . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 363 / D - 745 , பேன்றது . 
பிற செய்திகளை இதில் காண்க . 


வரிசை எண் : 


4401 


சுவடி எண் : 1940 - a 


திரு இரட்டைமணி மாலை 


ஏடுகள் : 1 


கி . எண்ணிக்கை : 100 


அளவு : 337x41 செ.மீ. 


பக்கத்திற்கு : 13 வரிகள் 


ஆசிரியர் : காரைக்காலம்மையார் 


பொருள் : சைவத் 


திருமுறை நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கிளந்துந்து வெந்துயர் வந்தடும்போ 
தஞ்சி நெஞ்ச மென்பாய் 


152 


தமிழ்ச் சுவடிகளின் 


தளர்ந்திங்கி ருத்தற விர் திகண்டாய் 

தவிராது வந்தி 
வளர்ந்துந்து கங்கையும் வானத்திடை 

வளர்கோட்டு வெள்ளை 
யிளந்திங்களு மெருக்கு மிருக்குஞ் 

சென்னி யீசனுக்கே . 


{ 1 444 : 


னுத்தமாய் , நீளாழி நஞ்சுண்ட நெய்யாடி தன்றிறமே 
கேளாழி நெஞ்சே கிளர்ந்து 

திருச்சிற்றம்பலம் 


- 20 


தறிப்பு ! 


இது , சைவத்திருமுறைகள் பன்னிரண்டனுள் பதினோராந் திருமுறையில் 
உள்ளது . விருத்தமும் வெண்பாவு மாகப்பாடப்படுவது இரட்டைமணிமாலை . ! PL 
வேறுபாடுகள் உள்ளன . அடுத்த ஏட்டில் முடிகிறது . 

சுவடி எண் 381 - e / D - 848 போன்றது . 


s 


வரிசை எண் : 4402 


சுவடி எண் : 


1940-6 


அற்புதத் 


திருவந்தாதி 


ஏடுகள் : 5 கி . எண்ணிக்கை : 800 

அளவு : 333 x 43 செ.மீ 
பக்கத்திற்கு : 14 வரிகள் ஆசிரியர் : காரைக்காலம்மையார் பொருள் : சைவத் 
திருமுறை நிலைமை ! நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


பிறந்து மொழிபயின்ற பின்னெல்லாங் காதல் 
சிறந்து நின் சேவடியே சேர்ந்தே - னிறந்திகழு 
மைஞ்ஞான கண்டத்து வானோர் பெருமானே 
யெஞ்ஞான்று தீர்ப்ப திடர் ! 


153 


25 - வது தொகுப்பு 


ஓடிவு : 


உரையினா லிம்மாலை யந்தாதி வெண்பாக் 
கரையினாற் காரைக்காற் பேய்சொற் - பரவுவா 
ராராத வன்பினோ டண்ணலைத் தாமேத்துவார் 

101 
பேராத காதல் பிறந்து . 
காரைக்காலம்மை யந்தாதி முற்றும் 

திருச்சிற்றம்பலம் 
இது , சைவத் திருமுறைகள் பனிரண்டனுள் 11 - ஆந் திருமுறையைச் சாரும் . 
அச்சாகியுள்ளது . 


வரிசை எண் : 4403 


சுவடி எண் : 1940 - C 


பொன் வண்ணத் தந்தாதி 


ஏடுகள் : 6 

கி . எண்ணிக்கை : 800 அளவு : 331x43 செ.மீ 
பக்கத்திற்கு : 13 வரிகள் ஆசிரியர் : சேரமான் பெருமாள் நாயனார் பொருள் 
சைவத்திருமுறை நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து 
தமிழ் . 


தொடக்கம் : 


பொன் வண்ண மெவ்வண்ண மவ்வண்ண 

மேனிபோ லிருதிலங்கு 
மின் வண்ண மெவ்வண்ண மவ்வண்ணம் 

வீழ்சடை வெள்ளிக் குன்றத் 
தன் வண்ண மெவ்வண்ண மவ்வண்ண 

மால் விடைதன்னைக் கண்டாற் 
நன் வண்ண மெவ்வண்ண மவ்வண்ண 

மாக்கிய வீசனுக்கே . 


முடிவு : 


காயின வானை வளருங்கனக மலையருகே 
போயின காக்கையும் அன்றே படைத்தது பொன்வண்ணமே ! -100 . 


154 


தமிழ்ச் சுவடிகளின் 


அந்தாதி முற்றும் 

திருச்சிற்றம்பலம் 
சற்குருநாத சுவாமி பாதாரவிந்தமே கெதி 

வேலப்ப சுவாமி பாதாரவிந்தமே கெதியாகவும் 


குறிப்பு : 


முன் ஏட்டில் தொடங்குகிறது . 
அச்சானது . 


இதுவும் 


11 - ஆம் தி ( எ ) எச் 4 ம் . 


TS 


வரிசை எண் 4404 


சுவடி எண் : 


1940 - d 


(திருக்கயிலாய ) ஞான உலா 


ஏடுகள் : 53 கி . எண்ணிக்கை: 800 

அளவு : 331 x4 } செ.மீ 
பக்கத்திற்கு : 13 வரிகள் ஆசிரியர் : சேரமான் மெருமாள் நாயனர் பொருள் : 
சைவத்திருமுறை நிலைமை : சிறிது பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : 
தமிழ் . 
தொடக்கம் : 

திருமாலு நான்முகனுந் தேர்ந்துணரா தன்றங் 
கருமாலுற வழலாய் நின்ற பெருமான் 
பிறவாதே தோன்றினான் காணாதே காண்பான் 
அறவாதே யாக்கை துறந்தான் முறைமை 


மூடிவு : 


பெண்ணீர்மை காமின் பெருந்தோ ளிணைகாமி 
னுண்ணீர் மேகலையு முள்படுமின் தெண்ணீர் 
காரேறு கொன்றையந்தார்க் காவாலி கட்டங்க 
னூரேறு போந்த துலா !. 

திருச்சிற்றம்பலம் . 

ஞானவுலா முற்றும் 
பரமகுரு தேசிகள் பாதாரவிந்தமே கெதி 

சிவகாமி வயித்தீசுரர் பாதார விந்தமே கெதி . 
குறிப்பு : 

இதுவும் , 11 - ஆம் திருமுறையில் உள்ளது . 


155 


25 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


4405 


சுவடி எண் : 1940- e 


க்ஷேத்திரத் திருவெண்பா 


ஏடுகள் : 1 ; கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 331x43 செ.மீ 
பக்கத்திற்கு : 12 வரிகள் ஆசிரியர் : காடவர்கோன் பொருள் ! சைவத் 

நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் 


திருமுறை 


தொடக்கம் : 

ஓடுகின்ற நீர்மை யொழிதலுமே யுற்றாருங் 
கோடுகின்றார் மூப்புங் குருகிற்று - நாடுகின்ற 
நல்லச்சிற் றம்பலமே நண்ணா முன்னனெஞ்சே 
தில்லைச்சிற் றம்பலமே சேர் . 


--- 


முடிவு : 


பைய 


24 . 


உய்யு மருந்திதனை யுண்மி னெனவுற்றார் 
கையைப் பிடித்தெதிரே காட்டியக்காற் 
வெழுந்திரும் யான்வேண்டே னென்னாமு னன்னெஞ்சே 
செழுந்திரு மயானமே சேர் 

திருச்சிற்றம்பலம் 
சிவகாமி வயித்திய லிங்கம் பாதார விந்தமே கெ 

குருபாதமே கெதி 


குறிப்பு : 

சைவத் திருமுறைகள் பனிரண்டனுள் இது பதினோராம் திருமுறையைச் சார்ந்தது . 
அச்சானது . 


வரிசை எண் : 4406 


சுவடு எண் : 1940 - f 


( கைலைபாதி ) காளத்திபாதி அந்தாதி 


ஏடுகள் : 


கி . எண்ணிக்கை : 700 


அளவு : 331341 செ.மீ 


பக்கத்திற்கு : 4 வரிகள் 


ஆசிரியர் : நக்கீரதேவர் பொருள் : சைவத் திருமுறை 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை ; நல்ல நிலை 


156 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


சொல்லலும் பொருளுமே தூத்திரியு நெய்யுமாய் 
நல்லிடிஞ்சி லென்னுடைய நாவாகச் - சொல்லரிய 
வெண்பா விளக்கா வியன் கயிலை மேலிருந்த 
பெண்பாகர்க் கேற்றினேன பெற்று . 


ஒடிவு : 


மற்றும் பலிபிதற்ற வேண்டா மடநெஞ்சே 
கற்றைச் சடையண்ணல் காளத்தி நெற்றிக்க 
ணாரா வமுதின் றிருநாம மைஞ்செழுத்துஞ் 
சோராம லெப்பொழுதுஞ் சொல்லு . 
காளத்தி யந்தாதி முற்றும் 

திருச்சிற்றம்பலம் 
சிவமயம் , 


100 


குறிப்பு : 


அடுத்த ஏட்டில் முடிகிறது . இதுவும் பதினோராம் திருமுறையைச் சார்ந்தது 


வரிசை எண் : 4407 


சுவடி எண் : 1940 - g 


( திரு ) ஈங்கோய் (மலை ) எழுபது 


ஏடுகள் : 3 கி . எண்ணிக்கை : 700 

அளவு : 351x41 செ.மீ 
பக்கத்திற்கு : 14 வரிகள் ஆசிரியர் : நக்கீர தேவ நாயனார் பொருள் : சைவத் 
திருமுறை நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அடியு முடியு மரியு மயனும் 
படியும் விசும்பும் பரந்தேறி - நொடியுங்கா 
லின்ன தெனவறியா வீங்கோயே யோங்கார 
மன்னதென நின்றான் மலை . 


முடிவு 


வழகிதழ்க் காந்தள்மேல் வண்டிருப்பொண் டீயின் 
முழுகிடுதன் றஞ்சி முதுமந்தி 

பழகி 


25 - வது தொகுப்பு 


157 


யெழுந்தெழுந்து கைநெரிக்கு மீங்கோயே திங்கட் 
கொழுந்தெழுந்த செஞ்சடையான் குன்று . 

ஈங்கோ யெழுவது முற்றும் 


- 70 


குறிப்பு : 


இதுவும் 11 - ஆம் திருமுறையிலுள்ளது . அச்சாகியுள்ளது . 


வரிசை எண் 


4408 


சுவடி எண் : 1940 - h 


திருவலஞ்சுழி மும்மணிக்கோவை 


ஏடுகள் : 


1 


பக்கத்திற்கு : 14 வரிகன் 


கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 331x43 செ.மீ , 
ஆசிரியர் ! நக்கீரதேவர் பொருள் : சைவத்திருமுறை 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


வணங்குதும் வாழி நெஞ்சே 

புணர்ந்துடன் பொருகடல் முகந்து கருமுகிற் 
கணற்பட வரவொடு மின்னிக் குடவரைப் 

பொழிந்து கொழித்திழி யருவி 


முடிவு : 


கொம்பார் குளிர்மறைக் காடனை 

வானவர் கூடி 
நம்பாவென வணங்கப் படுவானை 

நகரிரிய 
வம்பாய்ந்தவனை வலஞ்சுழியானை 

அண்ணாமலைமேல் 
வம்பார் நறுங்கொன்றைத் தாருடையானை 
வணங்குது மே . 

திருச்சிற்றம்பலம் 
சற்குரு பாதாரவிந்தமே கெதி 


. 


15 


குறிப்பு : 


இது , சைவத் திருமுறைகளில் பதினோராந் திருமுறை , அச்சாகியுளது . 


158 


தமிழ்ச் சுவடிகளில் 


வரிசை எண் : 4409 


சுவடி எண் : 1940 - j 


திருக்கழுமல மும்மணிக்கோவை 


ஏடுகள் : 1 கி . எண்ணிக்கை ; 200 

அளவு : 334x4 செ ... 
பக்கத்திற்கு : 14 வரிகள் ஆசிரியர் : பட்டினத்துப் பிள்ளையார் பொருள் 
சைவத்திருமுறை நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்று முளது எழுத்து : 
தமிழ் . 


தொடக்கம் : 


திருவளர் பவளப் பெருவரை மணந்த 

மரகதவல்லிபோல 
வொரு கூறிமையச் செல்வி பிரியாது 

விளங்கப் பாய 


முடிவு : 


சூதும் பெருமலை பங்கர் தென் 

றோணிபுரேசர் வண்டின் 
றாதும் பெறாத வடித்தாமரை 
சென்று சார்வதற்கே ! 

திருச்சிற்றம்பலம் 


12 


குறிப்பு : 
இது , சைவத் திருமுறைகள் பனிரண்டனுள் பதினோராந் திருமுறையில் உள்ளது 

அச்சாகியுள்ளது . 


வரிசை எண் : 4410 


சுவடி எண் : 1940 - j 


கோயிற்றிரு நான் மணிமாலை 


ஏடுகள் : 4 கி . எண்ணிக்கை : 600 

அளவு : 33 : 

5x4 செ.மீ 
பக்கத்திற்கு : 15 வரிகள் ஆசிரியர் : பட்டினத்துப் பிள்ளையார் 

பொருள் : சைவத் 


திருமுறை நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


25 - வது தொகுப்பு 


1.59 


தொடக்கம் : 


பூமே லயனறியா மவுலிப் புறத்ததே 
நாமே புகழ்ந்தளவு நாட்டுவாம் - பாமேவு 
மேத்துவந் தான்றில்லை யிடத்துவந்தா னம்பலத்தே 
கூற்றுவந்தான் கொற்றக் குடை 


ஓடிவு : 


பொன்னம்பலம் போற்றி யப்பலத்தாடு நாடகம் 
போற்றி யென்றாங் கென்றும் போற்றினு 
மென்றனக் கிறைவ போற்றி கில்லென 
போற்றி யாயினும் போற்றி போற்றி 
நினவு பொலம் பூவடிக்கே . 

திருச்சிற்றம்பலம் 
குருவே துணை 


40 


குறிப்பு : 


சைவத்திருமுறைகள் பன்னிரண்டனுள் பதினோராம் திருமுறையில் 
உள்ளது . அச்சாகியுள்ளது . கோயில் என்பது சைவர்கட்குச் சிதம்பரம் எனப்படும் . 


வரிசை எண் : 


4411 


சுவடி எண் : 


1940.k 


திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை 


ஏடுகள் : 5 கி . எண்ணிக்கை : 700 

அளவு : 331x4 செ.மீ. 
பகத்திற்கு : 15 வரிகள் ஆசிரியர் : பட்டினத்துப் பிள்ளையார் பொருள் 
சைவத்திருமுறை நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : 
தமிழ் . 


தொடக்கம் : 


தெய்வத் தாமரைச் செல்வியின் மலர்ந்து 

வாடாப் புதுமலர் தோடெனச் சிவந்த 


16 


தமிழ்ச் சுவடிகளின் 


சிலம்புங் கழலு மலம்பப் புனைந்து 

கூற்றி னாற்றல் மாற்றிப் பொற்றாது 


முடிவு : 


சிரந்தினுமா யென்றன் சிந்தைய தாகித்த 

வெண்காட னெனுந் 
தரத்தினுமாயது நின்னடியாந் 
தெய்வத் தாமரையே ! 
திருச்சிற்றம்பலம் 

சிவமயம் 


..... 30 


குறிப்பு : 


இது , சைவத் திருமுறைகளில் பதினோராந் திருமுறையில் உள்ளது . அச்சாகி 


உள்ளது . 


வரிசை எண் : 4412 


சுவடி எண் : 1940- ) 


தியாகராச ருலா 


கள் : 11 கி . எண்ணிக்கை : 

1:00 

அளவு : 33X4 செ.மீ 
பக்கத்திற்கு : 15 வரிகள் 

ஆசிரியர் : அந்தகக்கவி வீரராகவ முதலியார் 
பொருள் : உலா நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்று முளது 
எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 

திருச்சிற்றம்பலம் 
அமலைக் கொருபாகர் ஆரூர்த் தியாகர் 
சுமலைத் திருவுலாக் காப்பாந் - திமிலவயல் 
மீதாவி வேழமுக மீன்குதிக்கு மப்பதியில் 
வாதாவி வேழமுக வன் . 


அடிவு : 


வழிபோந்தான் சந்தாய்ப் பாவை மாடத் 
துழிபோந்தான் போந்தா னுலா . 


161 


25 -வது தொகுப்பு 


திருசிற்றம்பலம் 
தியாகராசன் துணை . 


குறிப்பு : 


இது , திருவாரூரில் கோயில் கொண்டுள்ள சிவ பெருமான் உலாப் போந்த 
தாகப் பாடப்பட்டது . இதில் , பேதை , பெதும்வை , மங்கை , மடந்தை , அரிவை , 
தெரிவை , பேரிளம் பெண் ஆகிய எழுவகைப் பருவமகளிரும் இடம் பெறுவது . நடை 
சிறந்து காணப்படுகிறது . 


வரிசை எண் : 4413 


சுவடி எண் : 


1940 - m ) 


திருக்காளத்தியாள்வார் உலா 


எடுகள் : 


12 


கி . எண்ணிக்கை : 2000 


அளவு : 


3.14 செ.மீ. 


ஆசிரியர் : சேறைக்கவிராச பிள்ளை 


பொருள் : உலா 


பக்கத்திற்கு : 1 

வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 
காருலாவுஞ் சோலைக் காளத்தி யாள்வார்க்குச் 
சீருலா விண்ணப்பஞ் செய்யவே - பாரில் 
விளங்கரு ளஞ்சி நதியார் வேழமுகனானார் 
களங்கருள் சோதியார் காப்பு . 


முடிவு : 


குயிலாய மென்மொழியாள் கூராய வாறுங் 
கயிலாயா யான்காணக் காட்டு 
திருக்காளத்தி யாள்வா ருலா 

எழுதி முற்றியது . 
ஞானப் பூங்கோதை பாதாம் யுயமே கெதி . 


11 


162 


தமிழ்ச் சுவடிகளின் 


கறிப்பு : 


திருக்கண்ணப்ப நாயனார் கண்ணிடந்து அப்பிய தலம் திருக்களாத்தி ஞானப் 
பூங்கோதை உடனாய திருக்காளத்த்தி நாதர் கோயில் கொண்டுள்ளார் . 
உலாவிலும் எழுவகை பருவ மடந்தையர் இடம் பெறுகின்றனர் . 


திகதி 


வரிசைஎண் : 4414 


சுவடி எண் : 1940 - n 


திருக்கழுக்குன்றத்து உலா 


ஏடுகள் : 9 


கி . எண்ணிக்கை : 


1700 


அளவு : 333 x 4 செ.மீ 


பக்கத்திற்கு : 15 வரிகள் 


ஆசிரியர் : அந்தகக்கவி வீரராகவ முதலியார் 


பொருள் : உலா 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 
புவனிக் கொருமுதலாம் பொற்கழுக் குன்றீசர் 
பவனித் திருவுலாப் பாடக் - கவி நடத்தும் 
பண்டுவனத் தந்தாமப் பாம்பமளிப் பாம்பு தொழும் 
வண்டுவனத் தந்தா வளம் : 

காப்பு . 


முடிவு : 


கச்சியான் காசியான் காளத்தி யான்கழுக்குன் 
றுச்சியான் போந்தா னுலா . 

திருக்கழுக் குன்றத்துலா முகிந்தது 
வேலப்ப சுவாமி திருவடி வாழ்க . 


குறிப்பு : 

* கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று 
மாணிக்கவாசகாரல் புகழ்ப்பட்ட திருத்தலம் திருக்கழுக்குன்றம் . இந்தலத்து இறைவன் 


25 - வது தொகுப்பு 


163 


உலாப் போத்த நிலை கண்டு எழுவகைப் பருவ 

மங்கையர் காமுற்ற செய்தி பாடப் 
பட்டுள்ளது 

பிழைகள் மலிவு . 
இதன் பின்னர் , செப்பறை 

என்று தொடங்கிய ஒரு செய்யுள் 
மட்டுமே உளது . 


உலா 


வரிசை எண் : 44 5 


சுவடி எண் : 1940.0 


அருணாச்சல புரணம் 


ஏடுகள் : 35 


கி . எண்ணிக்கை : 4000 

அளவு : 333 x 4 செ.மீ 
ஆசிரியர் : சைவ எல்லப்ப நாவலர் பொருள் : தல 


பக்கத்திற்கு : 15 வரிகள் 


புராணம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ! ஓம நன்றாக 
அருண மாநகர்ச் சருக்கம் 
மிக்க வேத வியாதன் விளம்பிய 
இக்கதைக் கியலின் றருள் செய்திட 
முக்கண் வெற்பினை மும்மத வாரியை 
வைக்க ளிற்றினைக் கைதொழு தேத்துவாம் . நன்றாக . 


முடிவு : 


இக்கதை படித்தோர் கேட்டோர் எழுதினோர் 

எழுதிவைத்தோர் 
மைக்கடல் சூழ்ந்த விந்த வையகம் முழுதும் யாண்டுத் 
தக்க சந்தான போகஞ்சவுபாக்கியந் தன்னில் வாழ்ந்து 
திக்கரு ணேசல் பால்ச் சிவபதம் பெறுவரென்றும் 

புளகாதிச் சருக்கம் முற்றும் ஆகச் சருக்கம் 13 - க்கு 
திருவிருத்தம் 589. அருணசல புராணம் முற்றும் 
திருச்சிற்றம் பலம் . அருணாசலீசுபரன் துணை . 


- 8 


காலம் : 


1021 - ஆம் வருஷம் கார்த்திகை மாதம் 7 - ந் தேதி 


164 


தமிழ்ச் சுவடிகளின் 


மாரியாடிய பெருமாள் கையெழுத்து . 

செப்மறை மடத்துக்கு 


தறிப்பு : 

இது , திருவண்ணாமலையின் சிறப்புரைப்பது . எமது சுவடி எண் 981 / D - 1190 
போன்றது . அச்சாகியுளது . 


இது , கூந்தற்பனைச் சுவடி . 


வரிசை எண் : 


4416 


சுவடி எண் : 


1940 - p 


விருத்தகிரிப் புராணம் 


ஏடுகள் : 23 கி . எண்ணிக்கை : 6000 அளவு : 33 x 4 செமீ . 
பக்கத்திற்கு : 15 வரிகள் 

ஆசிரியர் : ஞானக்கூத்த சிவப்பிரகாச தேசிகர் 


பொருள் : தல புராணம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 

பாயிரம் 


திருவுங் கல்வியுஞ் சீருந் தழைக்கவுங் 
கருணை பூக்கவும் தீய்மையைக் காய்க்கவும் 
பருவ மாய் நம துள்ளம் பழுக்கவும் 
பெருகுமா ழத்துப் பிள்ளையைப் பேணுவாம் . 


1 . 


-- 


மூடிவு : 


திங்கள் மும் மழை பெய்யச் செழும்புவி 
பொங்கி வாள்கப் புரவல னோங்குக 
நங்கள் சங்கரன் பூசை நலம்பெறச் 
சங்க ரனடி யார்கள் தழைக்கவே . 

-30 
சசிவன்னச் சருக்கம் முற்றும் . ஆகச் சருக்கம் 18 - க்குத் 
திருவிருத்தம் 134. திருச்சிற்றம்பலம் 

பழமலை நாத சுவாமி துணை . குலசேகரம் பட்டணம் 
ராமநாதபிள்ளை மகன் மாறியாடும் பெருாள் கை எழுத்து 

சிவசகாயம் . 


25 - வது தொகுப்பு 


165 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 979 / D - 1192 போன்றது . அச்சாகியுளது . 


இது . கூந்தற்பனைச் சுவடி . 


வரிசை எண் : 


4417 


சுவடி எண் : 1940-9 


வாதவூரர் புராணம் 


ஏடுகள் : < 9 


பக்கத்திற்கு : 15 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 8000 

அளவு : 333X4 செ.மீ. 
ஆசிரியர் : கடவுண்மாமுனிவர் பொருள் : புராணம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


தொடககம் : 


ஹரி : ஓம் நன்றாக 
மந்திரிச் சருக்கம் 


பவள மால் வரையி னிலவெறிப் பதுபோல் 

பரந்த நீற்றழகு பச்சுடம்பில்த் 
திவளமா துடனின் றாடிய பரமன் 

சிறுவனைப் பாரதப் பெரும் போர் 


முடிவு : 


ஞால மோங்குக நான் மறை நீடுக 
சீல மன்னவன் செங்கேல் விளங்குக 
கால மாமழை மன்னு நற் காதலால்ச் 
சாலு மீசன் அடியார்கள் தழைக்கவே . 

33 
திருவடி பெற்ற சருக்கம் முற்றும் 
ஆகச் சருக்கம் 8 - க்குத் திருவிருத்தம் 542 
திருச்சிற்றம்பலம் . குலசேகாம் பட்டணம் ராமநாதபிள்ளை குமாரன் 
மாறியாடும் பெருமாள் கையெழுத்து . நன்றாக . 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 973 / D - 1188 போன்றது . 
கூத்தற்பனைச் சுவடி . அச்சாகியுளது . 

இதன் பின்னர் மூன்று உதிரி ஏடுகள் , குமர புரிப்படலம் , புத்தக அட்டவணை , 
குற்றாலப் புராணம் ஆகியவை உள்ளன . 


166 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


4418 


சுவடி எண் : 


1940 - r 


திருவிசைப்பா 


கோயில் 


எடுகள் : 4 


கி . எண்ணிக்கை : 600 


அளவு : * 31X4 செ . , 


பக்கத்திற்கு ! 13 வரிகள் 


ஆசிரியர் : திருமாளிகைத் தேவர் 


பொருள் : சைவத் 


திருமுறை 


நிலைமை ; நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து . தமிழ் - 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 


ஒளிவளர் விளக்கே யுலப்பிலா வொன்றே 

யுணர்வுசூழ் கடந்ததோ ருணர்வே 
தெளிவளர் பவிங்கின் திரள் மணிக் குன்றே 

சித்தத்துள் தித்திக்கும் தேனே 
யளிவள ருள்ளத்து ஆனந்தக் கனியே 

யம்பல மாடரங் காக 
வெளிவளர் தெய்வக் கூத்துகந் தாயைத் 

தொண்டனேன் விளம்புமா விளம்பே ! 


- 1 


முடிவு : 


சிறப்புடை யடியார் தில்லைச் 

செம்பொ னம்பலவர்க் காளா 
முறைப்புடை யடியர் கீழ்க்கீ 

ளுறைப்பர் சேவடி நீக்கிடு 
மிறப்புடை பெயனக்கு மிக்கவ 

மாக்கு மீண்டு மீண்டும் 
பிறப்பரைக் காணா கண்வாய் 

பேசாதப் பேய்க ளோடே ! 


-11 


திருச்சிற்றம்பலம் 
திருமாளிகைத் தேவ ரருளிச் செய்த திருப்பதிகம் நாலுக்கும் செய்யுள் 45 

குருவே நம 
குறிப்பு : 

இது , சைவத் திருமுறைகள் 12- னுள் 9 - ந் திருமுறையாகும் இதில் , கோயில் 
எனப்படும் சிதம்பரத்தில் பாடியருளிய 1 ஒளிவளர் விளக்கே , 2. உயர் கொடியாடை , 
3. உறவாகி , 4. இணங்கிலயீசன் எனத் தொடங்கும் 4 திருவிசைப்பாக்கள் பண்ணுடன் 
உள்ளன . அச்சாகியுள்ளன . 

* 


25- வது தொகுப்பு 


167 


வரிசை எண் : 


4419 


சுவடி எண் : 1940 - S 


திருப்பால்லாண்டு 


ஏடுகள் : 


1 


கி . எண்ணிக்கை : 


100 


அளவு : 


33 x 4 செ.மீ 


பக்கத்திற்கு : 12 வரிகள் 


ஆசிரியர் : சேந்தனார் 


பொருள் : சைவத் திருமுறை 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பண் பஞ்சமம் 
மன்னுக தில்லை வளர்க நம் பத்தர்கள் 

வஞ்சகர் போயகலப் 
பொன்னின் செய் மண்டபத் துள்ளே புகுந்து 

புவனியெல்லாம் விளங்க 
வன்ன நடை மடவாள் உமைகோ னடியோமுக் 

கருள் புரிந்து 
பின்னைப் பிறவி யறுக்க நெறிதந்த 

பிச்சர்க்குப் பல்லாண்டு கூறுதுமே ! 


முடிவு : 


எந்தை எந்தாய் சுற்ற முற்று மெனக் 

கமிர்தா மெம்பிரா னென் ரென்று 
சிந்தை செயுஞ்சிவன் சீரடி யாரடி நாய் 

செப்புறை யந்த மிலா னந்தச் 
செந்தே னெனைப் புகுந்தாண்டு கொண்டா 

ருயிர்மேற் 
பந்தம் பிரியப் பரிந்தவ னேயென்று 
பல்லாண்டு கூறுதுமே ! 

திருச்சிற்றம்பலம் 


13 


குறிப்பு : 


தில்லைச் சிதம்பரத்துள் அருளியது . சைவ வரலாற்றுச் செய்திகளை உள்ளடக் 
கியது . சைவ இறைவனுக்குப் பல்லாண்டு பாடியவர் இவர் ஒருவரே . அச்சானது 
பஞ்ச புராணத்துள் இடம் பெறுவது . 9 - ஆம் திருமுறையில் உள்ளது . அச்சானது 


168 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


4420 


சுவடி எண் : 


1940 - t 


திருவிசைப்பா 


ஏடுகள் : 


3 


கி . எண்ணிக்கை : 


800 


அளவு : 334x4 செ.மீ 


பக்கத்திற்கு : 13 வரிகள் 


ஆசிரியர் : சேந்தனார் பொருள் : சைவத் திருமுறை 

முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


திருவீழி மிழலை பண் 


பஞ்சமம் 


ஏக நாயகனை இமையவர்க் கரைசை 

யென்னுயிர்க் கமிர்தினை யெதிரில் 
போக நாயகனைப் புயல்வணர்க் கருளிப் 

பொன்னெடுஞ் சிவிகை யாவூர்ந்த 


டிவு : 


செழுந்தடம் பொழில்சூழ் திருவிடைக் கழியிற் 

றிருக்குரா நீழற் கீழ் நின்ற 
வெழுங்கதி ரொளியை யேத்துவார் கேட்பா 
ரிடர்கெடுமாலுலா மனமே 

- 11 
திருச்சிற்றம்பலம் 
சேந்தனா ரருளிச் செய்த திருப்பதிக ( திருப்பல்லாண்டு உள்பட ) நாலுக்கு 
செய்யுள் 


குறிப்பு : 


இதில் , ஏக நாயகனை எனத் தொடங்கும் திருவீழிமிழலைத் திருவிசைப்பா 
பொய்யாத வேதியர் எனத் தொடங்கும் திருவாவடுதுறைத் திருவிசைப்பா . மாலுலா 
மனந்தந்த எனத் தொடங்கும் திருவிடைக்கழி திருவிசைப்பா ஆகிய மூன்று திரு 
விசைப்பாக்கள் ( பதிகம் ) உள்ளன . 

தி 


25 - வது தொகுப்பு 


169 


வரிசை எண் 4421 


சுவடி எண் : 1940 - u 


திருவிசைப்பா 


ஏடுகள் : 8 } 


கி . எண்ணிக்கை : 1000 


அளவு : 331x 4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 13 வரிகள் 


ஆசிரியா ! கருவூர்த்தேவர் 


பொருள் : சைவத் 


திருமுறை நிலையை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுனது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கோயில் 


பண் 


புறநீர்மை 


கணமிரி குடுமிச் செம்மணிக் கவை நாக் 

கறையணற் கட்செவிப் பகுவாய்ப் 
பணம் விரி துத்திப் பொறிகொள் வெள்ளெயிற்றுப் 

பாம்பணி பரமர்தங் கோயின் 


முடிவு : 


தருங்கரும் பனைய தீந்தமிழ் மாலை 

தடம்பொழின் மருதயா ழுதிப்ப 
வருங்கருங் கண்டத் தண்ட வானவர்கோன் 
மருவிடந் திருவிடை மருதே ! 

10 
திருச்சிற்றம்பலம் 
கருவூர்த் தேவரருளிச் செய்த திருப்பதிகம் 10 க்குச் செய்யுள் 103 . 


திரு சிற்றப் பலம் 


குறிப்பு : 


இதில் , கணமிரிகுடுமி எனத் தொடங்கும் , கோயில் (சிதம்பரம் ) , கலைகடம் 
பொருளும் எனத் தொடங்கும் களந்தை யாதித்தீச்சுரம் , ‘ தளரொளி மணி எனத் 
தொடங்கும் திருக்கோட்டூர் மணியம்பலம் , புவன நாயகனே எனத் தொடங்கும் 
திருமுகத்தலை , நீரோங்கு வளர் கமல எனத் தொடங்கும் திரைலோக்கிய சுந்தரம் , 
அன்னமாய் விசும்பு எனத் தொடங்கும் கங்கை கொண்ட சோளீச்சரம் , திருவருள் 
புரிந்த எனத் தொடங்கும் திருப்பூவணம் , பெரியவர் கருணை எனத் தொடங்கும் 
திருச்சாட்டியக்குடி உலகெலாந் தொழ எனத் தொடங்கும் தஞ்சை ராசாசேச்சரம் , 
செய்ய செஞ்சோதி எனத் தொடங்கும் திருவிடைமருது ஆகிய பத்து தலங்களின் 
திருவிசைப்பாக்கள் உள்ளன . இவை பன்னிரு திருமுறைகளில் 9 - ந் திருமுறையைச் 
சாரும் . அச்சாகியுளது . 


170 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


4422 


சுவடி எண் : 1940 


-V 


திருவிசைப்பா 


ஏடுகள் : 3 


கி . எண்ணிக்கை : 25 


அளவு : 337x 4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 


ஆசிரியர் : நம்பிகாட நம்பி 


பொருள் : சைவத் திருமுறை 


நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


திருவரூர் - பண் - பஞ்சமம் 


கைக்குவான் முத்தின் சரிவளை பெய்து 

கழுத்திலோர் தனிவடங் கட்டி 
முக்க ணாயகராய்ப் பவனிபோந்திங் ( ங ) னே 

முரிவதோர் முரிவு மையளவுந் 


முடிவு : 


சத்தியாய்ச் சிவமா யுலகெலாம் படைத்த 

தனிமுடி முதலுமாயம் முழுமுதற்கே 
வித்துமாய் யாரூ ராதியாய் வீதிவிடங்கராய் 
நடங் குலாவிவரே ! 

3 , 4 , 5 , 6 , 7 , 8 , 9 , 10 . 
திருச்சிற்றம்பலம் 


--- 


குறிப்பு : 
இதில் , 2 பாடல்களே 

உள்ளன . 
அச்சானது . 


இது 9 - ஆம் 


திருமுறையைச் சாரும் 


வரிசை எண் : 4423 


சுவடி எண் : 


1940 - W 


திருவிசைப்பா 


கி . எண்ணிக்கை : 


50 


ஏடுகள் : 1 
பக்கத்திற்கு : 12 வரிகள் 


அளவு : 331X4 செ.மீ. 


ஆசிரியர் : பூந்துருத்தி காடநம்பி 


பொருள் : சைவத் 


திருமுறை 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


25 - வது தொகுப்பு 


271 


தொடக்கம் : 


கோயில் -- பண் - பஞ்சமம் 


முத்துமணி வயிர மாணிக்க மாலைகண்மேற் 
றொத்து மிளிர்வனபோற் றூண்டு விளக்கேய்ப்ப 
வெத்திசையும் வானவர்க ளேத்து மெழிற்றில்லை 
யத்தனுக்கு மம்பலமே யாடரங்க மாயிற்றே . 


--1 


142 : 


சேடருறை தில்லைச் சிற்றம்பலத் தான்ற 
னாடலதிசயத்தை யாங்கறிந்து பூந்துருத்திக் 
காடனற்றமிழ் மாலை பத்துங் கருத்தறித்து 
பாடு மிவை வல்லார் பற்று நிலை பற்றுவரே ! 

திருச்சிற்றம்பலம் . 


---1 


குறிப்பு : 


இதுவும் , 9 - ந் திருமுறையின் பாற்படும் . அச்சானது . நம்பிகாட நம்பியும் , 
பூந்துருத்தி காட நம்பியும் ஒருவரே என்பது துணிவு . 


வரிசை எண் : 


சுவடி எண் : 1940 - x 


திருவிசைப்பா 


ஏடுகள் : 3 கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 331X4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 13 வரிகள் ஆசிரியர் : கண்டராத்தித்தர் பொருள் : சைவத் 

நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


திருமுறை 


தொடக்கம் : 


கோயில் - பண் - சாளர பாணி 


மின்னா ருருவ மேல் விளங்க 

வெண்கொடி மாளிகை சூழ் 
பொன்னார் குன்றமொன்று வந்து 

நின்றது போலு 
மென்னாத் தென்னா வண்டு பாடுந் 

தென்றில்லை யம்பலத்து 
ளென்னா ரமிர்தை யெங்கள் கோவை 
யென்றுகொ லெய்து வதே ! 


- 
1 


112 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


வாராவின் சொற்கண்ட ராதித்தன் 

அருந்தமிழ் மாலை வல்லார் 
பேரா வுலகிற் பெருமை யொடும் 

பேரின்ப மெய்துவரே ! 


-10 


திருச்சிற்றம்பலம் 


குறிப்பு : 

இதுவும் , சைவத் திருமுறை பனிரண்டனுள் ஒன்பதாம் திருமுறையைச் சாரும் . 
அச்சாகியுளது . 


வரிசை எண் : 


4425 


சுவடி 


எண் : 


1940 - y 


திருவிசைப்பா 


ஏடுகள் : - 


கி . எண்ணிக்கை : 50 


அளவு : 333 x 4 செ.மீ. 


பகத்திற்கு : 13 வரிகள் ஆசிரியர் : வேணாட்டடிகள் பொருள் : சைவத் 
திருமுறை நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து தமிழ் . 


தொடக்கம் : 


கோயில் - பண் - புறநீர்மை 


துச்சான செய்திடினும் வெறுப்ப ரன்றே 
யானாகப்பார் 


கச்சாலுகு சிறுகதலி யிலை வெம்புங் 

கரி கொள்வார் 


மூடிவு : 


தேவே தென் தென்றிருத் தில்லைக் கூத்தாடி 

நாயடியேன் 
சாவாயு நினைக் காண்டலினி யுனக்குத் 

தடுப்பரிதே ! 


- 10 


திருச்சிற்றம்பலம் 


1731 


25 -வது தொகுப்பு 


செறிப்பு : 


இதுவும் , - ஆம் திருமுறையைச் சாரும் . அச்சாகியுள்ளது . 


சி 


வரிசை எண் 


. 


4426 


சுவடி எண் : 1940-7 


பாதாதிகேசம் (திருவிசைப்பா ) 


ஏடுகள் : 3 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 334x4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 15 வரிகள் ஆசிரியர் : திருவாலியமுதனார் பொருள் : சைவத் 

நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


திருமுறை 


தொடக்கம் : 


பண் - பஞ்சமம் 
மையன மாததொரு கூறன் 

மால்விடை யேறி மான்மறி யேந்திய தடங் 
கையன கார்புரையுங் கறைக்கண்டன் 

கனமழுவாளையனா ரனலாடு 


40 : 


சிற்றம்பலத்தை யறை செனல் வான் 

கரும்பின் னணியாலைகள் சூழ்மயிலை 
மறைவல் வாவி சொல்லை மகிழ்ந்தேத்துக 
வானெளிதே ! 

-101 
திருச்சிற்றம்பலம் 
திருவாலிய முதனாரருளிச் செய்த கோயிற்றிருப்பதிக நாலுக்குச் 

செய்யுள் 42 . 


குறிப்பு : 

இதில் , மையன மாதொரு எனத் தொடங்குவது . பவளமால் வரை எனத் 
தொடங்குவது , அல்லாய்ப் பகலாய் எனத் தொடங்குவது , கோல மலர் நெடுங்கண் 
என்று தொடங்குவது ஆகிய 4 பதிகங்கள் கோயில் எனப்படும் சிதம்பரத்தில் பாடப் 
பட்டது . இதுவும் 9 - ஆந் திருமுறை . 


174 


தச்சு,வகன் 


வரிசை எண் : 4427 


சுவடி எண் : 


1940-1-1 


திருவிசைப்பா 


ஏடுகள் : 1 } 

கி . எண்ணிக்கை : 150 அளவு : 351 x 4 செ .. " 
பக்கத்திற்கு : 13 வரிகள் ஆசிரியர் : புருடோத்தம நப்பி பொருள் : சவத் 
திருமுறை நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


கோயில் -- பண் பழம்பஞ்சுரம் 
வாரணி நறுமலர் வண்டு கொண்டு 

பஞ்சமஞ் செண்பக மாலை 
வாரணி வனமுலை மெலியும் வண்ணம் 

வந்து வந்திவை நமமை மயக்குமாலோ 


முடி : 


11 


பண்ணுதலைப் பத்தும் பயின்றாடிப் பாடினா 
ரெண்னுதலைப் பட்டிங் கினிதாவிருப்பாரே ! 

திருச்சிற்றம்பலம் 
புருடோத்தம நம்பி பதிகம் 2 - க்கு செய்யுள் 


22 


குறிப்பு : 


இதுவும் , 9 - ஆம் திருமுறையைச் சார்ந்தது . இதில் பதிகங்கள் உள்ளன . 


வரிசை எண் : 4428 


சுவடி எண் : 1940-2-2 


திருவிசைப்பா 


ஏடுகள் : 1 கி . எண்ணிக்கை ; 100 

அளவு : 33X4 செ . மீ . 
பக்கத்திற்கு : 13 வரிகள் 

ஆசிரியர் : சேதிராய தேவர் பொருள் ; சைவத் . 
திருமுறை நிலைமை : நல்ல நிலை முழுமை முற்றற்றது எழுத்து : தமிழ் 


25- வது தொகுப்பு 


தொடடக்கம் : 


கோயில் - பண் - நட்டராகம் 
சேலுலாம் வயற்றில்லையு ளீருமைச் 
சால நாளயன் சார்வதனாலிவள் 
வேலையார் விடமுண் டுகந்தீ ரென்று 
மாலதாகுமென் வாணுதலே ! 


1 . 


முடிவு : 


பிரானென்று நன்னைப் பன்னாள் 

பரவித் தொழுவா ரிடர்கண் 
டிரா னென்ன நிற்கின்ற வீசன் 

கண்டீ ரினவண்டு கிண்டிப் 
போரா நின்ற கொன்றை ... 


குறிப்பு : 


இதில் , முதல் பதிகம் பத்துப் பாடல்களும் அடுத்த பதிகத்தில் 21 பாடல்களுமே 
உள்ளன . இதுவும் 9 ஆம் திருமுறையைச் சார்ந்தது அச்சாகியுள்ளது . 


வரிசை எண் : 4429 


சுவடி எண் : 1940-7-3 


நளச்சக்கரவர்த்தி கதை 


ஏடுகள் : 47 


பக்கத்திற்கு : 12 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 3000 

அளவு : 33 X4 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : கதை 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


வசிஷ்ட பகவான் தோத்திரம் 
சமஸ்க்ருத சுலோகம் 


176 


தமிழ்ச் சுவடிகளின் 


வியாசம்: வசிஷ்ட நப்தராம் 
சக்தே பெளதாம கல்மஷம் பாரசாத்மஜம் வந்தே 
சுகதரதம் தபோ நிதிம் 11 

இதன் பொருள் : 
வியாசம் - வியாச பகவானை , வசிஷ்ட நம்தாரம் - வசிஷ்டருக்கு 
இரண்டாம் பேரனை , சக்தே பௌத்ரம் - வசிஷ்டபுத் திரனாகிய 
சக்தி மகாரி ஷிக்கு முதல் பேரனை , 


மூவு : 


இன்னம் என்னென்ன ஆபத்துகள் வந்தாலும் வரட்டும் 
சந்தோஷமாய் அனுபவிப்போம் . நாம் செய்த பூருவ கருமங்கள் 
வந்தால் நாம் தைரியம் விட்டாலும் அதுகள் போய்விடுமா ? 
முன் சன்மத்திலே நாம் சம்பாதித்ததுகள் இப்பவும் நாம் அனுப 
விக்க வேணும் . பூறுவ வினைப்பயன் மகா யோகீசுவரரையும் 
விட்டதா நம் 


குறிப்பு : 


ஐந்தாம் வேதமாகிய பாரதக் கதையின் சாரமான நளச்சக்கரவர்த்தி கதை 
எனக் குறிப்பிடப்பட்டுளது . தொடக்கத்தில் சமஸ்கிருத சுலோகம் தமிழ் எழுத்துக்களால் 
எழுதி . அதற்குப் பதவுரையும் காணப்பட்டுளது . பிறகு தமிழ்த் தொடர் காணப் 
படுகிறது . மிக எளிய நடை . பிழைகள் மலிவு , கதை கூறுவது போல உளது . 


து . எமது சுவடி எண் 1580 / 0-1687 போன்றது . வேறுபாடுகள் 
மிகுந்துள்ளன . 


வரிசை எண் : 4430 


சுவடி எண் : 1941 - a 


திருவெழுகூற்றிருக்கை உரையுடன் 


ஏடுகள் : 9 


கி . எண்ணிக்கை : 700 


அளவு : 2538 செ.மீ. 


பக்கத்திற்கு : 11 வரிகள் 


ஆசிரியர் : திருஞானசம்பந்தர் 


பொருள் : சைவத் 


திருமுறை 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து தமிழ் . 


177 


25 - வது தொகுப்பு 


சொடக்கம் : 


ஓருரு வாயினை மானாங் கரரத் 
தீரிய ( ல் ) பாயொரு விண்முதல் பூதல 
மொன்றிய விருசுடர் ரும்பர்கள் பிறவும் 
படைத்தளித் தழிப்ப முப்மூர்த்திக ளாயினை 


முடிவு : 


. 


திருவெழுகூற் றிருக்கை சம்பந்தமூர்த்தி பிதா சிவபாத விருதயருத்த பதினாறு 
ஆயிரம் திருக்கடைக்காப்பு சம்பத்தமூர்த்தி பாடின வேததிருமறையை வட்டஞ் செய்து 
வருவார் பந்து நாள் செல்லும் . அதுவறிந்து பிதாவுக்குத் திருவெழு கூற்றிருக்கையும் , 
பதினாயிரம் திருக்கடைக்காப்பும் திராசிலே வைத்து நிறுத்து ஒப்பிவிச்சார் . 
அதிகமாக இருந்தது . யிந்தப்படி வட்டஞ் செய்து சிவபூசை ஆகுதியும் செய்து 
நித்தியம் நடத்தி வந்தார் சிவபாதவிருதயர் 
திருச்சிற்பம்பலம் . சற்குரு மெய்கண்ட தேசிகன் 

திருவடிகளே சரணம் . 


குறிப்பு : 


திருஞான சம்பந்தர் தன் தந்தையாருக்காகப் பாடிய விபரம் நூல் இறுதியில் 
தரப்பட்டுள்ளது . பிழைகள் மலிவு தலைப்பே , 

“ திருவெளூர் திருகை ” என்றுளது . 
இந்த ஒருபாடலைப் பாடினால் , திருஞான சம்பந்தர் இயற்றிய அத்தனை பாடலையு 5 . 
பாடியதாகும் . 


4 


வரிசை எண் : 4431 


சுவடி எண் : 1941-6 


சிவபூசை அட்டவனை 


வணை 


3 


ஏடுகள் : 


கி . எண்ணிக்கை : 200 


25x3 செ.மீ 


அளவு : 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சைவத் 


தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சிவலிங்கம் பூ ( பீ ) டத்தில் எழுந்தருளப் பண்ணி 
சத்த குருக்களே நம கெணபதியே நம 
மாகலட்சுமியே நம சதாசிவபூசை 
குருப்பியோ நம . 


12 


178 


தமிழ்ச் சுவடிகளின் 


மூடிவு : 


அத்திராய நம வென்று இரண்டு 
பாதத்திலேயும் சாத்தி , பாத்தியாச மனற்கியங் 
கொடுத்துப் பின்பு தூப தீபங் கொடுக்க 


குறிப்பு : 


இது , 
காண்டது . 


ஆன்மார்த்த 


மூர்த்தி பூசை எனப்படும் சிவபூசை முறையினகை 


தி 


வரிசை எண் 4432 


சுவடி எண் : 


1941 - c 


சிவபூசை செய்ய ( முறை ) 


ஏடுகள் : 3 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 25x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சைவத் 


தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சிவபூசை செய்ய - சூரியா , சந்திரா 
அக்கினி மானதம் இருதயம் சிரசு 
வேதம் , சாத்திரம் புராணம் ஆகமம் 
கலைக்கிஞானம் , மணல் , மண் , மா , விபூதி 
குங்குமம் 


முடிவு : 


வெந்துறும் வினையும் நோயும் 
வெவ்வழல் விறகிற் பட்டதுபோல 
மாறும் . குருபாத முன்னிற்க 

மெய்கண்ட தேசிகன் 
பாதார விந்தமே கெதி 


குறிப்பு : 


இதில் , சிவபூசையின் சிறப்பு கூறப்பட்டுளது . 


. 


25 - வது தொகுப்பு 


17 


வரிசை எண் : 4433 


சுவடு எண் : 1941 - d 


பாத்தியலிங்க பூசை 


1 


ஏடுகள் : 4 


கி . எண்ணிக்கை : 250) 


அளவு : 25x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 11 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சைவத் 


நிலைமை : 

நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தோத்திரம் 


தொடக்கம் : 


பாத்தியம் தாபிக்கிறது 
பாவகரம் ஆரோக்கியம் 
ஆசமனம் தாமிக்க ஐஸ்வரியம் உண்டாம் 
திருமஞ்சனம் ஆத்திவ வத்திரம் 
பொட்டு வடித்து திக்கு பெந்தனம் அவகுண்ட னம் 


செய்து 


முடிவு : 


ஆழ்ந்த சிலத்திலே மிருத்து லிங்கம் எழுந்தருளப்பண்ணி 
சிவ சூரியாய நம என்று அற்சித்து நமக்கரித்து 
விபூதி சாத்தி மூலம் 128 உருவும் . அகோரம் 28 
உருவும் செபிக்கவும் 

பாத்திய லிங்க பூசை முற்றும் 
மெய்கண்ட தேசிகர் பாதமே கெதி 


தறிப்பு : 


இது , சிவ பூசையுள் ஒருவகையைக் குறிப்பது 


தி 


180 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


4434 


சுவடி எண் : 194 -e 


லயாங்கம பூசை 


ஏடுகள் : 7 


கி . எண்ணிக்கை : 500 


அளவு : 25x3 செ.மீ . 


பக்கத்திற்கு : 11 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சைவத் 


தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்று முளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


லயாங்கம பூசை 
பதினொரு புஷ்பம் சாத்தி ஈசான மூர்த்திணாய நம 
என்று சிரசில் சாத்த , தத்புருஷாய நம என்று 
முகத்தில் சாத்தி 


மூடிவு : 


கால்கை சுத்த பண்ணி ஆசமனம் பண்ணி 
பிருத்தீட்ச சிவம் நூற்றெட்டுக்கும் அகோரத்தில் 
இருபத் தெட்டுருவும் செவித்து பின்பு புண்ணா ( ? ) 
அற்சித்து புராணத்தில் தோத்திரஞ் செய்து 
சிவபூசைத் தியானம் 


குறிப்பு : 


இது , சிவபூசையின் மற்றொருவகை . 


வரிசை எண் : 4435 


சுவடி எண் : 1941 - f 


சிவபூசை அட்டணை 


ஏடுகள் : 


1 


கி . எண்ணிக்கை : 


50 


அளவு : 25x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 11 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சைவத் 


தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


5 - வது தொகுப்பு 


181 


தொடக்கம் : 


வாமதேவ குய்யாய நம 
சத்தியோசாத மூர்த்தியே நம 
ஆதெண்டபந்தி மந்திரம் அஞ்சும் 
ஈசானமுதல் சத்தியோசாதம் 
வரைக்கும் அங்குட்ட விரல் 


முடிவு : 


பணிமாறி சுவாமிக்கு புற்பம் களிச்சு 
பின்பு பாவினை அவிராகம் செய்து 
ஆடைசந்தனம் சாத்தி பின்பு 
கற்பூராய நம 


குறிப்பு : 


இதுவும் சிவபூசையின் பகுதி . 


வரிசை எண் : 4436 


சுவடி எண் : 1941 - g 


சிவபூசை விதி 


ஏடுகள் : 12 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 25x3 செ . f : 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் 
சைவத்தோத்திரம் நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றுமுளது 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பூசை வேதிகை 
அத்திராய நமா வென்று இடம் பண்ணி 
கவசத்தால் தடவிக் கோடு மிட்டு 
இருதையத்தால் எட்டுத் திக்கும் பத்திரம் 
வைத்து பூசை உபகரண மெல்லாம் 
அத்திரத்தா லாசாரங் கூட்டி 


182 


தமிழ்ச் சுவடிகளின் 


அடிவு : 


தரிசன மனத்து முன்னும் பின்னும் மலசலாதி 
போசனம் தந்த சுத்தி நானத்துக்குப் பின்னும் 
விபூரி தரித்துக் கொள்ளவும் 

பூசைவிதி முற்றும் 
ஆனந்த வல்லியம்மன் சகாயம் 

நன்றாக குருவே துணை . 


குறிப்பு : 


இது , முறையாகக் காலையில் ஆன்மார்த்த மூர்த்தி பூசை எனும் சிவ 
செய்யும் விதிமுறைகளைக் கூறுகின்றது . 


பூலை 


வரிசை 

எண் 


: 


4437 


சுவடி எண் : 


1941 - h 


சூரியமூர்த்தி 


ஏடுகள் : 5 


கி . எண்ணிக்கை : 

300 

அளவு : 25x3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவத் 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சூரிய பூசை பண்ண 

பூசை வேதிகை 
அஷ்த்திராய நம வென்று கடம் பண்ணி 
கவசத்தால் தடவி கோடுமிட்டு 
இறுதையத்தால் எட்டுத்திக்கும் 
பத்திரம் வைத்து 


முடிவு : 


அற்கியம் அடுக்கி நின்மாலியம் 
மாற்றி கால்கழுவி விபூதி தரித்து 
பிராணாயாமம் சகளீ கரணம் 
செய்து , எணற் சத்தி பிறாச்சித்தம் 
செய்து விபூதி தரித்துக் கொள்ளவும் 


25 - வது தொகுப்பு 


183 


குறிப்பு : 

து , ஆன்மார்த்த மூர்த்தி பூசைக்கு முன்பேனும் பின் பேனும் , தனித்தேனும் 
செய்யப்படுவது . 


இதன் பின்னர் பெலிக்குவகை என்ற ஒரு ஏடு உளது . 


வரிசை 


4433 


சுவடி 

எண் : 


. 


1941.1 


தற்பணத்துச் சுலோகம் 


ஏடுகள் : 6 கி . எண்ணிக்கை : 250 

அளவு : 25x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 

6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவத் 
தோத்திரம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சுக்கிலாம் பிரதரம் விஷ்ட்டுணும் 
சசிவர்ணம் சதுர்ப்புஜம் பிரசன்ன 
வதனம் சருவ விக்கினோப சாந்தயே 


முடிவு : 


நீர் இறக்கத்துக்கு 
நெல்லுப் பொரி ஆக அஞ்சும் சமபாகங் 
வரகுப் பொரி 

கூட்டி திரிச்சுச் 
சாமைப் பொரி சீலை வட்டி கொண்டு 
கோவைப் பொரி வைத்துக் கொண்டு 


புல்லுப் பொரி 


சீனியில் கொள்ளத் தீரும் 


குறிப்பு : 
இதில் , 2 - ஆம் ஏடு முதல் வாய்பாடு உளது . 

2 


184 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


4439 


சுவடி எண் : 1941 - j 


விக்கினேசுர மந்திரம் 


ஏடுகள் : 1 கி . எண்ணிக்கை : - 0 

அளவு : 25x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவத் 
தோத்திரம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ 


தொடககம் : 


பாதந் தினேசாய நம 
சானு விகினேசுராய நம 

ஆகுவா கறாய நம 

மலம் ஏரம்பாய நம 
உதரம் சேதராய நம . 


முடிவு : 


வாகு வாசினிய நம 
வேதாந்திய நம 
சரசுபதி யாதனாய நம 
சரசுபதி மூர்த்திய நம 
சரசுபதிய நம 


புற்ப மானாய நம 


ஆக -15 


குறிப்பு : 


இதில் , கணபதி மந்திரமும் , சரசுபதி மத்திரமும் உள்ளன . 


38 


வரிசை எண் : 4440 


சுவடி எண் : 1941 - k 


நந்திகேசுரர் தோத்திரம் 


ஏடுகள் : 1 கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 25x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவத் 
தோத்திரம் நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றுமுளது எழுத்து தமிழ் . 


185 


25 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


யாது கேள்க்கினு மன்பருக் கீய்வதே யியல்பு 
மாத வத்தினொடு றுப்பொடு வணங்கிடு மகிழ்வு 
மோது சொல்லுப தேச நல்லுறுதியு மன்பர் 
தீது செயினுஞ் சிவ லீலை யெனக்கொளுத் தெளிவும் 


பிடிவு : 


துறக்கமே துறையினும் நரகிற் றோயினும் 
யிறக்கினும் பிறக்கினு மிரபந்( ? ) துயக்கினுந் 
பிறைக் கொழுந்தணிசடைப் பெருமை நின்னடி 
மறக்கொணா நல்வரம் வழங்க வேண்டுமால் 


-5 


5 


வைய நீடுக திருநீறு சிறக்கவே 
யென்று மன்பம் பெருகு ............ யுல கெலாம் . 


குறிப்பு : 

நந்திகேசப் பெருமானைப் புகழ்ந்து கூறி , அவரிடம் , நான் இறக்கினும் 
பிறக்கினும் , எந்த நிலை எய்தினும் உன்னை மறவதா நிலை வேண்டும் என்று 
ஆசிரியர் வேண்டுகிறார் . இது , காரைக்காலப் மையாரை நினைவூட்டுகிறது . இறுதிப் 
பாடல்கள் பெரிய புராணத்தில் காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 


4441 


சுவடி எண் : 


1941-1 


திருநீற்றுப் பதிகம் 


ஏடுகள் : 


3 


கி . எண்ணிக்கை : 80 


அளவு : 


25x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவத் 
தோத்திரம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 
பூலோக கயிலாச கிரிசிதம்பர மெல்லாம் 

புகழ்ந்து கொண்டாடும் நீறு 
பூதங்க வணுகாமல் வேதங்கள் நாலும் 

பொருந்தவே நின்ற நீறு 


186 


தமிழ்ச் கவடிகான் 


முடிவு : 


சாதியாப் படைகளை வீரரைச் சூரரைச் 

சாதிக்கவந்த நீறு 
சண்முகக் கடவுளான் பன்னிருகை வேலவன் 

தந்திடுமே விலைவெண் ணீறே ! 


5 


--- 


- 


கொங்கத் தாவட கத்தரீனத் தாகு 

குத்ததா கொண்டாடிக் கொள்ளும் நீறு 


... 


... 


.. 


... 


குறிப்பு ! 


இதில் , திருநீற்றின் பெருமை பேசப்படுகிறது . இது திருஞான சம்பந்தரின் 
திருநீற்றுப் பதிகத்தின் வேறாயது . 


வரிசை எண் : 4442 


சுவடி எண் : 1941.m 


காந்திமதியம்மன் பேரில் கொச்சகம் 


எடுகள் : 1 


கி . எண்ணிக்கை : 


50 


அளவு : 25x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூட வில்லை பொருள் : சைவத் 
தோத்திரம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடசுகம் : 


வட்ட மதிமுகமும் வளர் காதிற் பொற்றோடும் 
செட்டிச்சி உன்னுடைய சீர்வடிவுங் காண்பேனோ 
அட்டதிக்குந் தான்புகழு மனவரத நாதரன் பங்கில் 
கட்டழகி யானபெண்ணே காந்திமதித்தா யாரே . 


முடிவு : 


ஓலையி லெழுதவொண்ணா ஒருபனையி லடங்காது 

சித்திர வற்ணச் 
சோலையிலே வந்தணையும் சண்முக் வேலாயுதனே ! 


1ST 


25 - வது தொகுப்பு 


குறிப்பு : 


இதில் , அம்மன் பாடல் 2 - ஆம் சிவன் பாடல் ஒன்றும் முருகன் பாடல் ஒன்றும் 
உள்ளன . 

. 
கடைசியில் துலுக்கச்சின்னம் என்ற தலைப்புள்ள 2 ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 4443 


சுவடி எண் : 


1942 


வேளாளர் இயல்யு ( புராணம் ) 


ஏடுகள் : 20 கி , எண்ணிக்கை : 1000 

அளவு : 2 1x34 செ.மீ 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் : வரலாறு 
நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


முகவுரை 


அரசர்க் கரசே யறம் வளர்க்குஞ் சேயே 
முரசச் கொடிவேந்தே முன்னம் பிரசமலர்ப் 
புங்கவன் றன் கைத்தொழிலாற் போந்த மனுபூனூள் 
தங்கருமத் தான் சாதித் தான் 


முடிவு : 


க்ஷத்திரியரும் வைசியரும் நாஸ்த்தியாய் 
விட்டன வென்று புராணத்தில் கண்டிருப்ப 
தாகச் சிலர் வீணாய்ப் புலம்புவது 
அறியாமை என்பதில் சந்தே கமில்லை 
அப்படிப் புராணங் களிற் கண்டில்லை . 


குறிப்பு : 


இது , வேளாளர் புராணத்தை ஆய்ந்து இயற்றப்பட்டுளது . மேற்படி புராணம் 
6 - வது கவி என்ற உள் தலைப்பு உளது . 


188 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 4444 


சுவடி எண் : 1943 - a 


காலபைரவாஷ்டகம் 


ஏடுகள் : 3 


கி . எண்ணிக்கை : 


அளவு : 21x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சைவத் 


தோத்திரம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தெலுங்கு ,. 


தொடக்கம் : 


தேவீ ராஜ சேவ்ய மான 

பாவனாங்க்ரி . 
பங்கஜம் வியாள யக்ஞ சூத்ர 
நிந்து சேகரம் கிருபாகரம் 


முடிவு : 


லோக கோப தாப நாசனம் 
காசிகா புராதி நாத 
கால பைரவம் பஜேத் . | 


குறிப்பு : 


இது , காசியில் கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ள மிக முக்கியமான கடவுளான 
காலபைரவர் மீது பாடப்பட்டது ஆகும் . வடமொழியில் உள்ளதனைத் தெலுங்கு 
எழுத்தில் எழுதப்பட்டுளது . ஆச்சிலும் , ஒலி நாடாவிலும் வெளிவந்துளது . 


வரிசை எண் : 4445 


சுவடி எண் : 1943 . 


லிங்காஷ்டகம் 


ஏடுகள் : 2 கி , எண்ணிக்கை : 50 

அளவு ! 21x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவத் 
தோத்திரம் நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தெலுங்கு 


25 - வது தொகுப்பு 


189 


தொடக்கம் : 


ப்ரம்ம முராரி சுரார்ச்சித லிங்கம் 
நிர்மல காரண சோபித லிங்கம் 
ஜன்ம துக்க விநாசன லிங்கம் 
தத்ப்ரண தோஸ்மி சதாசிவ லிங்கம் 


மூடிவு : 


சந்தன குங்கும லேபன லிங்கம் 
பங்கஜ புஷ்ப சதார்ச்சித லிங்கம் 
சஞ்சித பாப விநாசன லிங்கம் 
தத் ப்ரண தோஸ்மி சதாசிவ லிங்கம் 


குறிப்பு : 

இது , வட மொழியில் உள்ளதனைத் தொலுங்கு எழுத்துக்களால் எழுதப்பட்டுளது 
இறுதியில் பலஸ்ருதியும் உண்டு . 

அச்சிலும் , ஒலி நாடாவிலும் வெளிவந்துள்ளது . இதனைத் தொடர்ந்து மதுரை 
பனாட்சி பதம் , கன்னட பதம் . அன்ன பூரணாஷ்டகம், அன்னபூரணா ஸ்தோத்திரம் 
ஆகியவை 8 ஏடுகளில் உள்ளள . 


தி 


வரிசை எண் 


. 


4416 


சுவடி எண் : 1943 - C 


கோவிந்த மாலை 


ஏடுகள் : 9 


கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 22 } x3 செ.மீ 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மாலை 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக குருவே துணை 
கற்பகமே யெந்தனுட கந்தனுக்கு முன்னுதித்த 
கற்பகமே ஆனை முகத்தோனே - நற்பசுந்தான 
நல்லா ரருள் புரிந்த நாயகமே யெந்தனுட 
பொல்லா வினையதனைப் போக்கு . நன்றாக 
நீடூழி காலம் வாழ்க குருவே துணை . 

சூரிய மூர்த்தி துணை . 


199 


தமிழ்க் கவடிகளன் 


நூல் 


அன்றே யிலங்கை பொடிபடச் 

சீறியடும் பகழியோன் றேவிசை 
............ அச்சுதானந்த கோவிந்தனே ! 


-1 


... 


முடிவு : 


பாலிட்ட மாய்கையா நீர்போல கலந்து கருங்கலவி 
நூலிட்ட தொக்குளாவர் நல்லோர்க ளிருநூறு தர 
மேலிட்ட புத்தி சொன்னாலுங் கயவர்க்கு வெந்த புண்ணிற் 
கோலிட்ட வாறொக்குமே அச்சுதானந்த கோவிந்தனே 

-- 30 
குருபாதம் முன்னிற்க , கோவிந்த மாலை முற்றும் . 

சிவசூரிய மூர்த்தி துணை . 


காலம் : 


491 - ஆம் வருஷம் சிங்க மாதம் , ( -ந் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சதய 
நட்சேத்திரமுங் கூடின சுபதினத்தில் எழுதி நிறைந்தது முற்றும் . 

ஆதி நாராயணன் துணை . 


குறிப்பு : 


அச்சுதானந்த கோவிந்தனே என முடியும் 30 பாடல்களைக் கொண்ட இந்நூல் 
திருமாலின் பெருமைகளைக் கூறுவது . 


வரிசை எண் : 


4447 


சுவடி எண் : 1943 - d 


இராசகோபால மாலை 


ஏடுகள் : 12 


கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 221x3 செ.மீ 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : 

மாலை 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக குருவே துணை . 

காப்பு 


நந்தன் மகன் மோகத் துவாரையில் வாழும் 

ராசகோபால னருளாலே மாலை 


25 - வது தொகுப்பு 


191 


விந்தை செழி பூவுலகில் நீதி சார விபரமுடனாய் 

அடியேன் விரும்பும் பாடல் 
பந்துமுலை வள்ளி தெய்வயானைப் பங்கன் 

பாரமயிலேறி ஒயில் பவனி மீறுங் 
கந்தனுக்கு முன்பிறந்த ஐங்கரத்தோன் சித்திக் 

கணபதிதன் னிரு சரணங் காப்புத் தானே . 


தூல் 


தண்டமா மலரின் தேனைந் தனித்தனி வனத்தில் வாழும் 
வண்டது யறியு மல்லால் மண்டூக மறிந்திடாது . 
கண்டது கடத்துன் மார்க்க கசடற்கு நல்லோர் பொல்லா 
ரண்டது தெரியாதய்யா ராசகோ பாலமாலே . 


-1 


1 


முடிவு : 


ராசகோ பாலமாலை நாற்பது பத்து மூன்று 
ஓசையாய்ப் படித்த பேர்க்கு முகத்துடனே எழுதுவோர்க்கும் 
நேசமாய்க் கேட்டடேர்க்கும் நிச்சய மிவர்கட் கெல்லாம் 
வாசவன் பதவி பெற்று வாழ்வுட னிருப்பார் தாமே . 

-53 
ராச கோபால மாலை முற்றும் . குருவே துணை . 

ஆதி நாராயணசுவாமி துணை . தேவிமாரே சகாயம் . 


குறிப்பு : 


எழுதியது ஒருவரே போலும் . 


இது , முன்னது போன்றது . இருவகை மாலை 
பிழைகள் உள்ளன . 


இதன் பின்னர் சங்கல்பம் என்ற இரு ஏடுகள் காணப்படுகிறது . 


வரிசை எண் : 


1943 - e 


4448 


சுவடி எண் : 


சிவப்பிரகாசக் கட்டளை 


ஏடுகள் : 


19 


கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 181x21 செ.மீ. 
ஆசிரியர் : சிவஞான வள்ளலார் 

பொருள் : 


ப கத்திற்கு : 7 வரிகள் 


சைவ 


சித்தாந்தக் கட்டளை 


நிலைமை : பழுது 


முழுமை ! முற்றுமுளது 


எழுத்து தமிழ் . 


192 


தமிழ்ச் சுவடி 

களின் 


தொடக்கம் : 


பூதங்களாவன : பிறிதிவி , அப்பு , தேய்வு , ( வாயு ) . 
ஆகாசம் ஆ 5 , 

ஞானேந்திரியங்களாவன : சோத்திரந் தொக்கு 
சட்சு , சிங்கவை , ஆக்கிராணம் ஆக -5 . 

தன் மாத்திரைகளாவன : சத்தம் , பரிசம் , ரூப , ரச . 
கெந்தம் ஆக -- 5 . 


முடிவு : 


சிவானு போகம் பிறக்கச் சிவனுடனே 
அக்கினிக்கு வெம்மை போலவும் , நீருக்குத் 
தட்பம் போலவும் சிவத்திலே யழுந்து மது 
சிவபோகம் . 
சிவப்பிரகாசக் கட்டளை முற்றும் 

சிவமயம் 


குறிப்பு : 


வைச சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கையும் படிப்பவர்கள் முதலில் அறிந்து 
கொள்ள வேண்டிய ஆன்ம தத்துவம் , வித்தியா தத்துவம் , சிவ தத்துவம் ஆகிய 
தத்துவங்களையும் தத்துவ விபரங்களையும் , பிறவற்றையும் எடுத்துரைக்கும் உரை 
நடை நூல் . அச்சாகி உள்ளது . 


வரிசை எண் : 44 49 


சுவடி எண் : 1943 


சிவப்பிரகாசக் கட்டளை 


ஏடுகள் : 19 ; 


கி . எண்ணிக்கை : 400 


அளவு : 191 x2 } செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : சிவஞான வள்ளலார் 


பொருள் : சைவதாந்தக் 


கட்டளை நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


குறிப்பு : 


இது , முன் பிரதி போன்றது . 


25 - வது தொகுப்பு 


193 


வரிசை எண் : 4450 


சுவடி எண் : 1943 - g 


தத்துவக் கட்டளை 


ஏடுகள் : 7 ) கி . எண்னிக்கை : 150 

அளவு : 19x 21 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவ 
சித்தாந்தக்கட்டளை நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : 


தமிழ் . 


தொடக்கம் : 


பூதம் 


5 


5 

பொறி - 5 
5 

கணம் : இந்திரியம் 
ஞான இந்திரியம் -5. அந்தக்கரணம் 4 . 
நாடி 

10 . 


புலன் 


. 


10 வாயுவு 


முடிவு : 


ஆச்சரிய மனை . கை . காம இடும்பை 
உதாசனம் , ஆங்காரம் , கடூரம் , அராகம் - 8 
அவத்தை 5 - க்கு சாக்கிரம் சொற்பனம் 
சுழுத்தி துரியம் துரியாதீதம் - 5 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 164 - b / D - 896 போன்றது . வேறுபாடு காணப்படுகிறது . 


வரிசை எண் : 4451 


சுவடி எண் : 


1944-31 


திருவாதவூரர் புராண ( ம் ) த்தில் 


வடுகள் : 1 கி . எண்ணிக்கை : 40 

அளவு : 201X3 செ.மீ 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : கடவுண் மாமுனிவர் பொருள் : புராணம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


13 


194 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ன சருக்கம் 74 . 
ஞ்சித வினைக ளன்புடனாம் விழிக்க வெந்தது 
விரும்பி முற் சொனனம் புரிந்த வல்வினை யுடலுடன் 
கலும் ந்தி சேரருள் வருவினை . 


முடிவு 


* 


தரிப்பிலாது சென்றே திருவுற வணங்கித் 

தக்க போனக மளித்துவர்க் கெளிதா 
யிருப்பர்தாம் வாடியவர்க் கடியா ரென்பர் 

நானெனு மிருஞ் செறுக்கப்பார் 


-2 . 


குறிப்பு : 


இதில் , திருப்பெருந்துறைச் சருக்கத்தில் 
பாடல்கள் உள்ளன . 


56 - ஆம் பாட்டு . 57 , 73 - ஆம் 


வரிசை எண் : 


4452 


சுவடி எண் : 1944 - b 


குருதோத்திரம் 


ஏடுகள் : 


1 


கி . எண்ணிக்கை : 40 


அளவு : 20 } x 3 செ.மீ 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : வரலாறு 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


( தி ) ரு நந்தி குருசனக் குமார 

சத்திய ஞான தேசிகளை களடிசேர் 
பரஞ்சோதி மாமுனிகளப் பதியாம் 

வெண்மை மேவிய சீர் 
மெய்கண்ட திரலாமாரர் விரவு புகழ் 


25. வது தொகுப்பு 


195 


முடிவு : 


திருஞான சம்பந்தர் திகழு அழகி 
திருச்சிற்றம்பல திருநாவுக்கரசர் குறவர்தர்ம 
நகர் மேவு சச்சிதானந்த குரவர் தாள் வில்லா 
முத்துக்குமர தேசிகர் கருணை தாணு ரூபமாகி 
குருஞானசம்பந்தர் . கந்தப்ப தேசிக மாசிலாமணிமூர்த்தி , 


குறிப்பு : 


இது , திருவாவடுதுறை ஆதீனத்து குருபரம்பரை போலும் . 


வரிசை எண் : 4453 


சுவடி எண் : 1944 - c 


தத்துவக்கட்டளை 


ஏடுகள் : 19 


கி . எண்ணிக்கை : 


1000 


அளவு : 201x3 ; செ.மீ 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சைவ 


சித்தாந்தம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சிவமயம் 


........ ர மாகிய பரமேசுரன் 
தராதலம் படைக்கத் தானினைந்தருளி 
பராபரத்திற் பரந்தோன்றி பரத்திற் சிவந்தோன்றி 
சிவத்திற் சத்தி தோன்றி சாத்தியில் நாதத்தோன்றி 
நாதத்தில் விந்து தோன்றி . 


முடிவு : 


அப்படிக்கு அவரவர் செய்த புண்ணிய பாவத்துக் கீடாகயே 
யெடுத்த செனனத்தினாலே குருவின் கடாக்ஷம் பெற்று 
ஞான நிலையே நிலையாக மற்றொன்றும் நினையாமல் 
நின்ற நிலை ஞான நிலை யென்றறிக . 

தத்துவக் கட்டளை முற்றிற்று 


196 


தமிழ்ச் சுவடிகளின் 


ஸ்ரீகாந்திமதி சாலீ வாடீஸ்வர , வேணுவன மகாலிங்கம் 

பாதார விந்தமே கெதி . 


காலம் : 


1017 - ம் வருஷம் சார்வரி வருஷம் மாசிமாதம் 2-- ந் 
மெழுதியது . 


தேதி 


சுக்கிரவார 


தறிப்பு : 


இதில் , இரண்டு மூன்று விதமான தத்துவக் கட்டளைகள் உள்ளன . அதில் 
சேஷாத்திரி: சிவனார் எழுதியது ஒன்று , பிற அறியக்கூடவில்லை . இது , எமது சுவடி 
எண் 995.f / 0-1867 போன்றது எனலாம் . 

இதன் பின்னர் அனாகதம் முற்றும் என முடியும் தொடக்கம் இல்லாத 2 ) 
ஏடுகள் உள்ளன . 


விதி 


வரிசை எண் : 4454 


சுவடி எண் : 1944 - d 


சாதசிவரூப அட்டணை 


ஏடுகள் : 14 


கி . எண்ணிக்கை : 


700 


அளவு : 21x31 செ ... 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : கண்ணுடை வள்ளலார் ? 


பொருள் : சைவ 


சித்தாந்தம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சிவமென்றும் சதாசிவ்மென்றும் 

மகேசுனென்றும் மூன்று வகைப்படும் 
இவையிற்றுள் சிவம் - நிட்களம் 

சதாசிவம் சகள நிட்களம் 
மகேசுரம் சகளம் , 


முடிவு : 


யிப்படி யிடை விடாம லிறுதைய 
கமலத்திலே பூசிக்கிற வனுக்குச் 
சாயுச்சிய பத முண்டு முண்டு 


25 - வது தொகுப்பு 


197 


சிவமயம் : 
சதாசிவ ரூப அட்டவணை முற்றும் 
திருஞான சம்பந்த குருவே நம : கொங்கராய 
வேணுவன லிங்க மெழுத்து . 


காலம் : 


1019 - ம் வருஷம் சோபகிருது வருஷம் அற்பசிமாதம் 7 - ந்தேதி 
குறிப்பு : 


விளக்கமாகும் . 


இது , கண்ணுடைய வள்ளலார் இயற்றிய சிதாசிவ ரூபத்தின் 
அடுத்த நூல் காண்க . 

A 


வரிசை எண் : 


4455 


சுவடி எண் : 1944 -e 


சதாசிவ ரூபம் 


காடுகள் : 13 கி . எண்ணிக்கை : 700 

அளவு : 21x3 ; செ.மீ. 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : கண்ணுடைய வள்ளலார் ? பொருள் : சைவ 

நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் 
தொடக்கம் : 


சித்தாந்தம் 


உயர் மறைபுகழ் சிவனோங்கு சதாசிவ 
னியலு மகேசனென மூன்றா யவை யருவே 
யருவுரு வுருவா யடைவே யரிதுண ரொன்றைந் 
தைய யைந்தாகி யொரு தொகை முப்பத் தொன்றாகும்மே . 


முடிவு : 


அந்தரியாகமும் மாபுரயாகமு 
மிந்த நெறி பிறிவில்லா தாதலிற் 
புந்தியில் ஞானபூசை யென்றது . 
இப்படி யிடையறா வியைக மூலத் தற்புத 
முதல்வனை யற்சனை புரிபவர் தப்பற வடைவார் 
சாயுச்சியமே . 

சதாசிவரூப முற்றும் 
குறிப்பு : 
எமது சுவடி 

எண் 298.f/ D 834 - ன் வேறாயது போல் காணப்படுகிறது . 
சைவாக மங்களுட் கூறப்பட்ட பஞ்ச சாதாக்கிட விளக்கம் கூறுவது இது . 


. 


198 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 4456 


சுவடி எண் : 1944 - f 


வேணுவன நாதாஷ்டகம் 


ஏடுகள் : 6 கி . எண்ணிக்கை : 

200 

அளவு : 21x34 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவத் 
தோத்திரம் நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : 

முற்றுமுளது 
எழுத்து : கிரந்தம் ( வடமொழி ) 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் சுபமஸ்து 
வந்தே தட்சிண கைலாசம் 
வந்தே ஹேமாப்ஜி நீ மபி 
வந்தே ப்ரீ ஹி வ்ரதி நாதம் 
வந்தே காந்தி மதீஸ்வரீம் --1 


மடிவு : 


ஸ்ரீவம்ச காந்தார சு நாயகாய 
ஸ்ரீவேத வம்சாமல மூர்த்திகாய 
ஸ்ரீபாமதீ முக சரோஜ சுபாஸ்கராய 
ஸ்ரீதான நாதாய நமஸ்ஸிவாய . } 


குறிப்பு : 


இதில் , வேணுவன நாதாஷ்டகம் , விஷ்ணு அநவரததான நாதஸ் தோத்திரம் , 
தான நாத ஸ்தோத்திரம் , ( 2 ) வேணுவன நாதாஷ்டகம் ஆகிய நான்கு நூல்கள் 
உள்ளன . ஏடுகள் 1 + 1 + 2 + 2 = 6 . 


வரிசை எண் : 4457 


சுவடி எண் : 1944 - g 


அடங்கன் 

முறை துகை (திருப்பதிக்கோவை ) 


ஏடுகள் : 5 கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 2 13 ) செ . மீ . 
பக்கத்திற்கு : 9 வரிகள் 

ஆசிரியர் : கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் 
பொருள் : சைவத் திருமுறை நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றுமுளது 
எழுத்து : தமிழ் . 


25 - வது தொகுப்பு 


199 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 


சம்பந்த மூர்த்தி நாயனார் ( திருமுறை மூன்றுக்குப் 
பதிகம் 384 . 
திருநாவுக்கரசு நாயனார் ( திரு ) முறை மூன்றுக்குப் 
பதிகம் 312 . 
சுந்தரப் பெருமாள் நாயனார் ( திரு ) முறை ஒன்றுக்கு 
பதிகம் 101. ஆக முறையேழுக்குப் பதிகம் எழுநூற்றுத் 
தொண்ணூற் றேழுக்கு தலங்கள் ஒன்றொன்றுக்கு 
பதிக மித்தனை யென்ற திருமுறை க்ஷேத்திரக்கோவை . 


முடிவு : 


முப்பத்தி நாலு பதிக மிருக்கிற திருவாரூர்த்தலம் -1 
எழுபத்தொரு பதிக மிருக்கிற சீகாழி -1 . ஆகப் பன்னிரண்டு 
பாட்டிலு மிருக்கிற தல மிருநூத்தி யெழுபத்து நான்கும் சரி . 
ஸ்ரீ காந்திமதி சாலிவாடீசுர வேணுவன மகாலிங்கம் சகாயம் 


ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸாய நம : 


குறிப்பு : 
க்ஷேத்திரக்கோவை எனும் திருப்பதிக் கோவையில் இதில் 17 பாடல்களே 

இது எமது சுவடி எண் 436 - a / D - 814 போன்றது . இதில் 19 செய்யுட்கள் 
இருக்கின்றன . தேவார ஆசிரியர்களின் பாடல் தொகையும் , பாடப்பட்ட தலங்களும் 
இதில் கூறப்பட்டுள்ளன . > 


ள்ளன 


. 


வரிசை எண் : 


4458 


சுவடி எண் : 


1944 - h 


விவேக சிந்தாமணி 


ஏடுகள் : 2 கி , எண்ணிக்கை : 100 

அளவு : 2133 செ.மீ 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : நீலகண்ட சுவாமிகள் 

பொருள் : நீதி நூல் 
நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


100 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


கணபதி துணை முருகன் துணை 
நீதிச் சிந்தாமணி யென்றும் , வெள்ளைச் சிந்தாமணி யென்றும் 
வழங்குகின்ற விவேக சிந்தாமணி . சிவஹா மகாதேவ . 

அல்லல் போம் ............. கை தொழுதக்கால் 


நூல் 


ஆபத்துக் குதவாப் பிள்ளை யரும்பசிக்குதவா வன்னம் 
தாபத்தைத் தீராத் தண்ணீர் தரித்திர்மறியாப் பெண்டீர் 


மூடிவு : 


துங்கவன் கரையில் போட்டால் 

சூரியன் காய்ந்து கொல்வான் 
தங்களி னிலமை கெட்டா லிப்படித் 

தயங்கு வாரே ! 


-13 


ஸ்ரீ காந்திமதி சாலிவாடீசர் வேணுவன மகாலிங்கம் 

பாதார விந்தமே கெதி . 


தறிப்பு : 


1 . 


உலகியல் அறங்கள் , மாந்தர் இயல்புகள் முதலியவற்றைத் தொகுத்துக் கூறுவது 
அச்சாகியுளது . 


வரிசை எண் : 4459 


சுவடி எண் : 1944 - j 


பெரிய புராணத்தில் கண்ட தோத்திரம் 


ஏடுகள் : 2 


எண்ணிக்கை : 


60 


அளவு : 21x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : சேக்கிழார் 


பொருள் : திருமுறை 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 
கெலாமுணர்ந் தோதற் கரியவன் 
நில வுலாவிய நீர்மலி வேணியன் 
அலகில் சோதிய னம்பத் தாடுவான் 
மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் . 


25 - வது தொகுப்பு 


201 


தடுத்தாட் கொண்ட புராணத்தில் 
ஐந்து பேரறிவுங் கண்களே கொள்ள 
அடியனே னறிவிலாமை கண்டுமென் னடிமை வேண்டிப் 
படிமிசைக் காரில் வந்திங் கழுது செய்பரனே போற்றி 
துடியிடை பாகமான தூய நற்சோதி போற்றி 
பொடியணி பவளமேனிப் புரிசடைப் புராண போற்றி . 


-20 


குறிப்பு : 


இதில் , பெரிய புராணத்தில் வரும் , மிகச் சிறந்த பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன . 
தடுத்தாட் கொண்டபுராணம் , தில்லை வாழந்தணர் புராணம் , இயற்பகை நாயனார் 
புராணம் . இளையான்றன் 
இளையான்றன் குடிமாற நாயனார் புராணம் , கண்ணப்ப 

நாயனார் 
அரிவாட்டாய நாயனார் புராணம் ஆகிய புராணங்களின் செய்யுட்கள் 


உள்ளன 
. 


வரிசை எண் : 


4460 


சுவடி எண் : 


1944 - j 


திருவெழு கூற்றிருக்கை 


ஏடுகள் : 14 கி , எண்ணிக்கை : 60 

அளவு : 21x31 செ . f • 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : திருஞானசம்பந்தர் பொருள் : திருமுறை 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


பண் வியாழக் தறிஞ்சி 


ஓருரு வாயினை மானாங் காரத் 
தீரியல் பாயொரு விண்முதல் பூதல 
மொன்றிய விருசுட ருப்பர்கள் பிறவும் 
படைத்தளித் தழிப்ப மும் மூர்த்திக ளாயினை 


முடிவு : 


கழுமல முதுபதிக் கவுணியன் கட்டுரை 
கழுமல முதுபதிக் கவுணிய னறியு 
மனைய தன்மையை யாதலி னின்னை 
நினைய வல்லவ ரில்லை நீணிலத்தே ! 

நீணிலத்தை நீண்டோனுங் கீணிலத்தைக் கீண்டோனுங் 
காணவொப் போன்றில்லாக் கழலிணைகள் -வேணுபுராஞ் 


202 


தமிழ்ச் சுவடிகளின் 


ஞானசம் பந்தனுரை நாடோறு மேத்துவா 
ரூனசம் பந்தமு றார் . 

திருச்சிற்றம்பலம் . 


குறிப்பு : 


சுவடி எண் 1941-3 காண்க . 


சை எண் : 4461 


சுவடி 


எண் : 1944.k 


சொக்கநாத கலிவெண்பா 


ஏடுகள் ; 24 


கி . எண்ணிக்கை : 10 


அளவு : 21x31 செ.மீ 


பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : மறைஞான சம்பந்தர் பொருள் : சைவத் 
தோத்திரம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆடரவஞ் சூழ்மதுரை யம்மானே யன்பருடன் 
கூடிவிளை யாடிவருங் கோமாய 

ய- நீடுபுகழ் 
மென்மேலு மென்றனக்கு மேவியிடம் பொல்லாத 
வென்மேல் வினைகெடுப்பாயே ! 


-1 


-1 


முடிவு : 


கெடுங்காலம் வந்தாற் கெடுப்பைக் கதியில் 
விடுங்காலம் வந்தால் விடுவை - கொடுத் தலங்கள் 
பண்ணிடினும் பாவம் பயிற்றிடினு மாரெனு 
மண்ணலே சொக்கநா தா ! 


-28 


குறிப்பு 


இது , சொக்கநாத வெண்பா எனப்படும் , கலிவெண்பா அல்ல திருத்தருமபுர 
ஆதீன ஆன் மார்த்த மூர்த்தியாகிய சொக்கநாதப் பெருமான் மீது பாடப் பட்டதாகும் . 
சொக்க நாதா எனும் ஈற்றுச் சொற்களைக் கொண்டது அச்சாகியுளது . 


25 - வதுது தொகுப்பு 


203 


வரிசை எண் : 


4462 


சுவடி எண் : 1944-1 


திருவெழுகூற்றிருக்கை-உரையுடன் 


ஏடுகள் : 


12 


சைவ 


பகத்திற்கு : 9 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 700 

அளவு : 201X4 செ.மீ. 
ஆசிரியர் : திருஞான சம்பந்தர் 

பொருள் : 
நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றுமுளது 


திருமுறை 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சிவமயம் குமரன் துணை . 
ஓருருவாயினை எ.து. எல்லா தத்துவங்களையுங் கடந்து 
வாக்கு மநாதிகளுக் கெட்டாதே யிருந்துள்ள பஞ்சகிருத்தியங்களை 
நிகழ்த்த வேண்டி தன்னிச்சையாலே யெடுத்துக்கொண்ட திருமேனியை 
யுடைய தாயினை 


முடிவு : 


அனேக தன் மைய ராதலி னின்னை 
நினைய வல்லவ ரில்லை நீணிலத்தே ! 
அத்தனை நினைய வல்லவரில்லை யென்றவாறு 
அத்தனை நினைய வல்ல பதத்துக்குப் பிறப்பில்லை நீணிலந் 
தென்றவாறு . 
ஸ்ரீ திருஞானசம்பந்த மூர்த்தி சுவாமி பாதாரவிந்தமே கெதி , 


குறிப்பு : 


இது , 1941 - a போன்றது . 


வரிசை எண் : 4463 


சுவடி எண் : 1944 - m 


சுப்பிரமணியர் கலிவெண்பா 


ஏடுகள் : 8 கி . எண்ணிக்கை : 350 

அளவு : 201x4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 

ஆசிரியர் : குமரகுருபர சுவாமிகள் பொருள் : சைவத் 
தோத்திரம் 

நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுள்து எழுத்து :தமிழ் . 


204 


Dili 


தொடக்கம் : 


பூமேவு : செங்கமலப் புத்தேளுந் தோரிய 
பாமேவு தெய்வப் பழமறையுந் - தே மேவு 
நாதமு நாதாந்த முடிவு நவைதீர்ந்த 
போதமுங் காணாத போதமா - யாதி நடு 


அடிவு : 


தாயும் பழைய வடியாருடன் கூட்டித் 
தோயும் பரமோகந் துய்ப்பித்துச் சேய 
கடியேற்கும் பூங்கமலக் கால் காட்டி யாட் கொண் 
டடியேற்கு முன்னின் றருள் ! 

நயினார் துணை 
திருச்சிற்றம்பலம் 


குறிப்பு : 
இது , கந்தர் கலி வெண்பா வாகும் . 

வாகும் . இது அச்சாகியுளது . இதன் பிற 
செய்திகளை எமது சுவடி எண் 823 - c / D - 1313- ல் காண்க . 


வரிசை எண் : 4464 


சுவடி எண் : 1944-1 


பெரியபுராணச் சுருக்கம் 


ஏடுகள் : 


40 


கி . எண்ணிக்கை : 2500 


அளவு : 201X4 செ . . 


ஆசிரியர் : 


சே - கிழார் 


பக்கத்திற்கு : 11 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


பொருள் : திருமுறை 
எழுத்து : தமிழ் . 


முழுமை : முற்று முளது 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 

மனுச் சக்கரவர்த்தி புராணம் 
மனுச் சக்கரவர்த்தி யரசாரூர் வாழு 
மனுமைந்தன் பவனிரத வண்டிக் காலில்க் 
குனித்து விழுந்திறந்திடு மாங்கன்று தாய்போய்க் 
கோட்டினால் மணி புடைத்து . 


25 - வது தொகுப்பு 


D44 64 


திருப்புட வூரினிற் சேர்த்து வெளிப்பட 
வெல்லார்க்குந் திகழு முலகோர் தினமும் 
போற்றவருள் செய்து முற்றும் . 
திருச்சிற்றம்பலம் பொய புராணச் சருக்கம் 

முற்றுப் பெற்றது . வேணுவன தேவதேவி சகாயம் . 
ஸ்ரீ காந்திமதி சாலிவாடீஸ்வர வேணுவன 

மகாலிங்கம் துணை . கனகசபை சிற்சபை நடநசபை 
தேவசபை ராசசபை வாழ்க . 


குறிப்பு : 

இது , பெரிய புராணத்தின் பாடல்களின் சுருக்கமாகும் . இதன் பின் , மேதை 
யருக்கீசம் விடை , லை எனத் தொடங்கும் பாடலுள்ள ஏடொன்றுளது . 


வரிசை எண் : 4465 


சுவடி எண் : 1944-0 


சிவப்பிரகாசக் கட்டளை 


ஏடுகள் : 19 கி எண்ணிக்கை : 

400 

அளவு : 201x4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 

ஆசிரியர் : திருஞான வள்ளலார் பொருள் : சைவ 
சித்தாந்தக் கட்டளை 

திலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது 
எழுத்து : தமிழ் . 
குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 1943 - e போன்றது . 


வரிசை எண் : 


446 ) 


சுவடி எண் : 1945 


விருத்தாசல புராணம் உரையுடன் 


147 


ஏடுகள் : 
பக்கத்திற்கு : 16 வரிகள் 
பொருள் : தல புராணம் 
எழுத்து : தமிழ் . 


கி . எண்ணிக்கை : 7500 அளவு : 16 / x5 செ.மீ. 

ஆசிரியர் : ஞானக் கூத்த சிவப்பிரகாச தேசிகர் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது 


206 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 

பாயிரச் சருக்கம் 
திருவுங் கல்வியுஞ் ....... ......பேணுவாம் 
எ.து. ஆற்றுமா மாயா சம்பந்தமான யிந்திரிய 
கரணாதிகளுடனே கூடி நிற்கிற படியினாலே 


முடிவு : 


பெருமோக்ஷ்ச பதவியிலே அடைவார்க 
ளிந்தப் புராணத்தை வறிந்து கைவிடாதே 
வைத்திருக்கிற பேருக்குயந்த பலன் தப்பா தென்றவாறு 
-29 வென் றவாறு . 
திங்கள் மும்மழை பெய்யச் செழும்புவி பொங்கி வாழப் 
புரவல ரோங்குக நங்கள் சங்கார் பூசை நலம் பெறச் 
சங்கர னடியார்கள் தழைக்கவே 


-- 


-30 


சசிவன்னச் சருக்கம் முற்றும் ஆகச் சருக்கம் 18 - க்கு கூடுதல் 
விருத்தம் 432 . 


காலம் : 


975 - ஆம் வருஷம் அற்பசி மாதம் 24 - ந் தேதி சத்தமியும் புனர்பூச நட்சேத்திரத்தில் 
எழுதி முகிந்த விருத்தாசல புராணம் முற்றும் . 

சிவ சுப்பிரமணிய தேசிகன் துணை , 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 268 / D - 473 , எண் 979 / D - 1192 போன்றது . 


வரிசை எண் : 


4467 


சுவடி எண் : 


1946 - a 


எண் நட்சத்திரம் 


ஏடுகள் : 10 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 

200 

அளவு : 1483 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


25.வது தொகுப்பு 


20 ? 


தொடக்கம் : 


திக் கெட்டுச் சூல மமைத்துச் 

சிறந்துள்ள புள்ளிமூன்றி 
மத்தியிலருக்கனாளை வலமதா 

யெண்ணி வந்தால் 


முடிவு : 


பூரட்டாதி 


ரேவதி 


கொழுங்கோல் 
நாளி , புரட்டை 


கடைமீன் , தோணி 
மர்க்கலம் , தாயம் 
நாவாய் , நவ்வி 

6 . 


ஆக -3 


உத்திரட்டாதி 


முரசு . வேந்தன் 
அறிவள் ஆக -3 


குறிப்பு : 


இதில் , ராசிகட்கும் , கோள்கட்கும் உள்ள வெவ்வேறு பெயர்கள் கூறப்பட்டு 


உள்ளன . 


வரிசை எண் : 


4468 


1946 - b 


சுவடி எண் : 


நட்சத்திர உச்சமறியும்படி 


. 


ஏடுகள் : 9 எண்ணிக்கை : 200 

அளவு : 1433 செமீ . 
பக்கத்திற்கு 9 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் : 
நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


சோதிடம் 


தொடக்கம் : 


அசுபதி அறுமீன் குதிரைத்தலை போல 
இசைபெற கடகத்தில் 2 1/8 
பரணி மூன்று மடுப்போல 
அனுறு கடகம் 5 1/8 


208 


தமிழ்ச் சுவடிக 

களின் 


மூவு : 


வியாழன் சனி வல்லூர் மரணம் 
திங்கள் காக மரணம் 
செவ்வாய் கௌளி மரணம் 
புதன் மயில் மரணம் 


குறிப்பு : 


இதில் , நட்சத் திங்களின் உச்சம் நீசம் அறியும் வகை கூறப்பட்டுளது . 


TS 


வரிசை எண் ; 


4.69 


சுவடி எண் : 1946 - C 


நவக்கிரக பலன் 


ஏடுகள் : 13 


கி . எண்ணிக்கை : 300 


அளவு : 14x3 செ . 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சோதிடம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஆதி 7 மிடம் பாருவை 
யிவன் வீடு சிங்கம் 
உச்ச வீடு மேஷம் 
நீச வீடு துலாம் 
உறவு திங்கள் செவ்வாய் . 


முடிவு : 


: 


மந்திர காறகன் கேது 
நிறம் கறுப்பு , சிகப்பு 
மறு இடுப்புக்குக் கீழே 
இடது பறத்திலம் 
ஆவுடுக்கு புருஷகோள் கெது 

சிறிய கோள் சாதி நீஷி நிறுதி திசை 
குறிப்பு : 

ஞாயிறு முதலான ஒவ்வொரு கிரகத்துக்கும் 
கூறப்பட்டுள்ளன . 


உள்ள 


செயல்பாடுகள் 


203 


25 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


4470 


சுவடி எண் : 1946 


இராசி பலன் 


ஏடுகள் : 11 ( 54-64 ) 


கி . எண்ணிக்கை : 300 


அளவு : 15x3 செ.மீ 


. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சோதிடம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி ஓம் ஸ்ரீசாதகம் 


ஒன்றினில் புகள் மால் கூடி 

உரைத்திடில் சுகமுண்டாகும் 
நன்றிது பாவ ராட்சி யுட்ச 

நட்பேறி நிற்கிற 


முடிவு : 


பன்னிரண் டதனில் தற்கோள் 
நின்றிடப் பணிந்த சொல்லாய் 
மன்னிய சயன மாகும் 
சுகத்தொடு வழங்குந் தன்மம் 
உன்னிய பாவராகில் வியாதிதுற் 
சிலவுண்டாமே யென்னவே திரியழுக்கு 
மியம்பிளா ரியல்வுள்ளோரே ! 

பன்னிரண்டு ராசிக்கும் பலன் முற்றும் 


22 


குறிப்பு : 


தில் , ராசிபலன்கள் பனிரண்டுக்கும் கூறப்பட்டுள்ளன . 
இதன் பின்னர் , கெண்டாந்தம் , சாதக பாவம் எழுதிய 2 உதிரி ஏடுகள் 


உள்ளன . 


14 


210 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 4471 


சுவடு எண் : 1946 - e 


சந்திர காவிய வெண்பா 


ஏடுகள் : 


17 ( 37-53 ) 


கி 


கி . எண்ணிக்கை : 400) 


அளவு : 143 செ.மீ. 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சோதிடம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 


அஞ்சொன் பதுக்கதிபர் பாவிசுப ரானாலு 
மிஞ்சுபலன் கொடுப்பார் மேன் மூன்றா - ரெஞ்சுபதி 
னொன்றுக் கதிபதியு மிப்படியூ னறிவரில் 
பொன்றசுப மேகொடுக்கும் போதே . 


--- 


முடிவு ; 


--- 


யென்றெவரும் போற்றி லீசரருள் பெறுவா 
மன்னுதனில் மெய்யா மதி . 

சந்திர காவியம் முற்றும் 
13 - ம் பாட்டு கேந்திர கோணாத ருக்குப் பேதஞ் 

X 
மின்னகளைப் பார்த்தறிவா யென்று 


X 


13 


முற்றும் . 


குறிப்பு : 


இது , சோதிடத்தை வெண்பா யாப்பில் அமைத்துப் பாடப்பட்டுளது . பிழைகள் 
அதிகம் . 


25 - வது தொகுப்பு 


211 


வரிசை எண் : 447 2 


சுவடி எண் : 


1947 


சகாதேவ நூல் 


ஏடுகள் : 103 

கி . எண்ணிக்கை : 1200 அளவு : 16 } x 2 செ.மீ 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 

ஆசிரியர் : சகாதேவர் பொருள் : சோதிடம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : பழுது 


தொடக்கம் : 


சகாதேவர் சாத்திரம் நானூ றுக்குள் 

மூன்று தரமல்லை சொல்ல 
யெட்டில் கழித்து சேஷங் கண்டதை 


........... 


மூடிபு : 


ஊருக்குப் போன பெண்ணை யழைத்துவர 
வாழ்ந்துண் டிருப்பாள் . ஊருக்குப் போனவள் 
வியாதியாய் வர நாள் செல்லும் 
உன்னைக் கலங்கொள்ளப் பாலுஞ் சோறும் 
பசியாம லுண்டாம் . 


குறிப்பு : 


எழுத்துக்கள் தெளிவில்லை . இது எமது சுவடி எண் 

எமது சுவடி எண் 890/1456 போன்றது . 
முதற் பகுதி ஒருவிதமாகவும் . பிற்பகுதி கயிறு போட்டுப் பார்க்கும் சுவடியாகவும் 


ள்ளது . 


வரிசை எண் : 4473 


சுவடி எண் : 1948-3 


அனுட்டான அகவல் 


ஏடுகள் : 4 ( முதலேடு இல்லை ) கி . எண்ணிக்கை : 120 அளவு : 15x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : கமலை ஞானப்பிரகாசர் பொருள் : சைவ 
சமய சாத்திரம் நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


212 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


பெருவிர லணிவிரல் பிடித்த வெண்ணீற்றாலச் 
சிரமுதற் பரி செமத்திரத்தால் 
ஆசா ரத்தினோ டைந்திடஞ் சீர்முத 
லீசான 

கொண்டிட்டு 


முடிவு : 


கமலை ஞானப் பிரகாச னற்புத மாகிய 
வாகமப்படியே நயமுறு மன்புடன் 
நவில்க வாப்படி நியமம் புரிவோ நீடு 
வாழ்பவரே ! 


அனுஷ்டான அகவல் முகிந்தது முற்றும் . 
யீனரே யெனுமீசன் .வைத்து ... 


ஜெயாய நம 


குறிப்பு : 


இது . சந்தியா வந்தனம் போல தீக்கை பெற்ற சைவர்கள் காலையில் செய்யும் 
செயல்முறை வழிபாடாகும் . 


வரிசை எண் : 4474 


சுவடி எண் : 1948-5 


சிவபூசை அகவல் 


ஏடுகள் : 13 


கி . எண்ணிக்கை : 


300 


அளவு : 1538 செ.மீ. 


பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : கமலை ஞானப்பிரகாசர் பொருள் : சைவத் 
சாத்திரம் நிலைமை ! நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஓசைச் சிவாகமத்தி லுள்பைடி கண்டமைத்த 
பூசைத் திருவகவல் போற்றவே - யாசில் 


25 -வது தொகுப்பு 


213 


பொருணயமுஞ் சொன்னயமும் போதத்து ணல்கக் 
கருணைபுரி வாரணமே காப்பு ! 


முடிவு : 


சிற்குண னுரைத்த சிவாகம நோக்கி 
நற்கம லைவாழ் ஞானப் பிரகாசன் 
சொல்லிய பூசைத் தொகையினைப் பழுதற 
வல்லவர் வீடுற வல்லவர் தாமே ! 

திருச்சிற்றம்பலம் 
சிவபூசையகவல் முற்றும் . பொன்னம்பல குருவே துணை . 

கற்றவர்............ செப்பே . 


குறிப்பு : 

இது , முறைப்படி தீட்சை பெற்ற சைவர்கள் , ஆன்மார்த்த மூர்த்தி பூசை எனும் 
சிவபூசை செய்யும் முறைமை கூறுகிறது . 


வரிசை எண் : 


4475 


சுவடி எண் : 


1948 - c 


சிவ கவசம் 


ஏடுகள் : 


5 


கி . எண்ணிக்கை : 150 


அளவு : 


15x3 செ . மீ . 


பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : வரதுங்கபாண்டியன் பொருள் : சைவத் 
தோத்திரம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


பங்கயத் தவிசின் மேவி 

யிருந்துடற் பற்று நீக்கி 
யங்குநற் பூத சுத்தி 

யடைவுடன் செய்து பின்னர் 


முடிவு : 


கடவுள்ணீ ரவனுடல் கவினச் சாத்தியே 
யடுகரி பன்னிரண் டாயி ரத்துட 
நெடுவலி யளித்து நீ நீடு வாழ்கென 
வடுவற வேத்தியே வழிக்கொண் டானரோ ! 

திருச்சிற்றம்பலம் 


28 


IN 


214 


தமிழ்ச் ச வ டிகளின் 


சிவகவச அகத்தியாய முற்றும் சுபமஸ்து . 
திகடச் சக்கரச் ... ... போற்றுவாம் 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 4.37 - e / D - 820 போன்றது . 


வரிசை எண் : 


4476 


சுவடி எண் : 1948 - d 


விக்கினேசுரர் தோத்திரம் 


6 கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 

15x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : கமலை ஞானப்பிரகாசர் ? பொருள் : சைவத் 
தோத்திரம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


துதி கொண்டு நினடி தொழுங்கருணை 
தாதமிழ் தொடுக்கின்ற வெகு வித்ததத் 
துன்பங்க ளணுகாத யின் பங்கள் 
தர நல்ல சுகசீவன பெருமை தர 


அடிவு : 


யெனதழைபால் நல்லாய யுனதாமாலி 
நீர் நிழல் போல யில்லா அருவாகி 
நின்றானை ஆற்றி வாழுங் கெரு 
உருவாகித் தொன்றானே ! 


முற்றும் 
சுபமஸ்து 


குறிப்பு : 

இது , விநாயகர் மீது பாடப்பட்ட தோத்திரப் பாடலாகும் . 


215 


25 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


4477 


சுவடி எண் : 1948 - e 


விக்கினேசுரர் கவசம் 


ஏடுகள் : 4 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 15x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : கமலை ஞானப்பிரகாசர் ? பொருள் : சைவத் 
தோத்திரம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடககம் : 


ஹரி : ஓம் நன்றாக 


பூமலி நீரின் மூழ்கிப் புனிதமாய்ப் பூதி சாத்தி 
கோமணிய ( ரு ) ஞ் சோதி யப்பனுக் குக்கூற வேதன் 
காமுறு நந்திக் கோதுங் கணபதி கவசத் தன்னை 
சேமவைங் கரன்றாள் போற்றிச் செய்முற செப்பல் செய்வாம் . 


முடிவு : 


பிரம சாரியனே போற்றி பிஞ்ஞகன் பேறே போற்றி 
தரைமுதல் மூன்று லோகந் தழைத்திடுஞ் சதுரா போற்றி 
யாவணி யுதரா போற்றி யனேகரூ பானாய் போற்றி 
சரணம்வந் தடைந்தோர் துன்பம் தவிர்த்தருள் தந்தி போற்றி . -20 


விக்கினேகரர் கவசம் முற்றும் . 

சுபமஸ்து 


குறிப்பு : 

கவசமாக இருந்து நம்மைக் காக்க விநாயகனை வேண்டுவது . 


ஆ STES 


வரிசை எண் : 4478 


சுவடி எண் : 1948.f 


சுப்பிரமணியர் கவசம் 


ஏடுகள் : 3 
பக்கத்திற்கு : 10 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 15x3 செ.மீ 
ஆசிரியர் : கமலை ஞானப்பிரகாசர் ? பொருள் : சைவத் 


தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து தமிழ் . 


216 


தமிழ்ச் சுவடிகளின் 


சீலமாய்ப் பூதி யக்கமாலை மெய்சேரத் 

திருத் தூய்மை யெனுந் றான் 
நண்ணியுமையவ ளீசனாப் பண் 

வாலமெய் யொளிர் வைகுந் 


முடிவு : 


மையிலாத சிறுவனா விவைவின் மிக்க 

சிறப்பொடு முயிர்ப்பர் மாதோ ! 


--16 


சுப்பிரமணியர் கவசம் முற்றும் . 
அக்கனருள் சேர் வயலை ......... வறணம் பவளந்தான் ,. 

பாட்டு முற்றும் 
சுபமஸ்து 


குறிப்பு : 


இது , முருகனை விரும்பித் தன்னைக் காக்கும்படி வேண்டுதல் . 


வரிசை எண் : 


4479 


சுவடி எண் : 1948.g 


தேவி கவசம் 


ஏடுகள் : 3 


கி . எண்ணிக்கை : 100 


அளவு : 15 செ.மீ. 


பக்கத்திற்கு ! 10 வரிகள் 


ஆசிரியர் : கமலை ஞானப்பிரகாசர் ? 


பொருள் : சைவத் 


தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை ; முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


நன்றாக 


அங்கையிற் கரகந் தாங்கும் 

பிரமாணி யருள் னோடு 
துங்கமென் சென்னி காக்க 

வயினவிது கணிலாக 


முடிவு : 


கந்தன் மெய்க் கவச மோதி நீர் 

கருதி யுண்ணில்ச் 
சுந்தரப் புதல்வ ருண்டாம் 

பாற்கரை சுரபிக் கெல்லாம் 


217 


25 - வது தொகுப்பு 


--15 


மிந்தமந் திர நீ ரோதி 

லிறைக்கிற பாறைங்கி யூறுஞ் 
சந்தத முரைப்போர் முத்தி 
சார்வர் சத்திய மீதாமால் 

தேவி கவசம் முற்றும் . 
அரிசனம் பூசமாலை ..........கிடத்த லாயினத்தே ! 

சுபமஸ்து 


குறிப்பு : 


இதில் , பிழைகள் மலிவு . சத்தியைத் தன்னைக் காக்குமாறு வேண்டுதல் . முன் 
நூல்களெல்லாம் கமலை ஞானப் பிரகாசர் எழுதியதாக உளதால் இதுவும் ஞானப் 
பிரகாசரோ என ஐயம் . ஒவ்வொரு கவசத்தின் பின்னும் ஒவ்வொரு பாடல் உளது . 


சி 


வரிசை எண் 4480 


சுவடி எண் : 


1948 - h 


சிவபூஜா பத்ததி 


ஏடுகள் : 8 கி , எண்ணிக்கை: 200 

அளவு : 15x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : கமலை ஞானப்பிரகாசர் பொருள் : சைவத் 
தோத்திரம் நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் 
சிவபூஜாத் தானத்திற் சென்று 
தரத்தினால் செலம்விட்டு கவசத்தினால் 
கழுவி கவசத்தால் கோட்ட மிட்டு 


முடிவு : 


பசுப்பூசை பண்ணி வாயுறை குடித்து 
ஆகம பூசை , ஆலைய தெரிசனம் 
பண்ணிக் கொண்டு போசன விதி முறைப்படி 
புசிக்கக் கடவன் 

சிவபூசை விதி முற்றும் 


218 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : 


1915 - ஆம் வருடம் ஆடி மாதம் 11 - ந் தேதி குருவாரமும் சித்திரை நட்சத்திரமும் 
கூடின சுபதினத்தில் சிவபூசை விதி முற்றும் அருணாசலங் கையெழுத்து 


குறிப்பு : 


பிழைகள் மலிவு . இதில் , சூரியபூசை , சிவபூசை முதலியன சொல்லப்பட்டுள்ளன 
ஆன்மாவுக்கு நன்றி கூறுமுகத்தான் முறைப்படி சிவ தீக்கை பெற்று செய்யப் பெறுவது 
சிவபூசை . அதன் முறை கூறப்பட்டுளது . 


இது . எமது சுவடி எண் 386 / D - 756 , எண் ? 19D , -173 போன்றது . 


4 


வரிசை எண் : 4481 


சுவடி 

எண் : 1948 


திருப்பல்லாண்டு 


ஏடுகள் : 3 


கி . எண்ணிக்கை : 100 


அளவு : 15x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


ஆசிரியர் : சேந்தனார் 


பொருள் : சைவத் திருமுறை 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் 
மன்னுக தில்லை வளர்க நப்பத்தர்கள் 

வஞ்சகர் போயகல 
பொன்னின் செய் மண்டபத் துள்ளே புகுந்து 

புவனியெலாம் விளங்க , 


முடிவு : 


அந்தமிலா வானந்தஞ் செந் தேன் 

அன்பு புகுந்தாண்டு கொண்டாயிர் மேற் 
பந்தம் பிரியப் பரிந்தவனே யென்று 
பல்லாண்டு கூறுதுமே ! 

திருச்சிற்றம்பலம் 


19 


219 


25 - வது தொகுப்பு 


திருப்பல்லாண்டு முற்றும் . 

சுபமஸ்து 
சென்றோடும் தாம்பிர வருணி ......... நெஞ்சை விடமே ! 


குறிப்பு : 


இது , 9 - ந் திருமுறையைச் சாரும் . தில்லையில் விழாக் கொடியேறத் தடைப் 
பட்டபோது , இதளைப் பாடக் கொடி ஏறியது . அச்சாகியுளது , பிழைகள் அதிகம் . 


வரிசை எண் : 


சுவடி எண் : 


1948 - j 


4482 


முழுநீறு பூசிய முனிவர் புராணம் 


ஏடுகள் : 


60 


கி . எண்ணிக்கை : 


2 


அளவு : 15x3 செமீ . 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


ஆசிரியர் : சேக்கிழார் 


பொருள் : திருமுறை 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஆதார மாமனைத்து மாக்கி நின்ற 

வங்கணெம் பெருமானீரசைந்த வெண்ணிக் 
காதார் வெண்டிருக் குழையான் 

அருளிச் செய்தார்ப்ப மனுகற்ப 


முடிவு : 


புலியதளி னுடையானைப் 

போற்றி நீற்றை 
யாதி வரு மும்மலமு மறுத்தவர் 

கயமையறு முனிவர் முழுவது 
மெய்யணிவ ரன்றே ! 


6 


முழுநீறு பூசிய முனிவர் புராணம் முற்றும் . 
சிவாழும் பல சரிவேகனே ... அளிக்குங்க மாங்கொலோ ! 

சிவகாமியம்மன் துணை 


குறிப்பு : 

11 - ஆம் திருமுறையாகிய பெரிய புராணத்தில் கொகையடியார் ஒன்பதின்மருள் 
ஒருவர் புராணம் . பிழைகள் மலிவு . 


220 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 4483 


சுவடி எண் : 1948 - k 


சுப்பிரமணியர் வேல் வகுப்பு 


ஏடுகள் : 2 


கி . எண்ணிக்கை : 


to 


அளவு : 


15x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 

ஆசிரியர் : அருணகிரியார் பொருள் : சைவத் 
தோத்திரம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ . 


தொடக்கம் : 


பருத்த முலை சினுத்தயுடை வெளுத்த நகை 
கறுத்த குழல் சிவந்த யிதழ் மறச் சிறுமி விழி 


அடிவு : 


திருத்தணியி லுதித்தருளு மோகத்தன் மலை 
விருத்த னெனது ளத்திலுறை கருத்தன் மயில் 
நடத்து குகன் ( கை ) வேலே ! 


வேல் வகுப்பு முற்றும் 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 823 - d / D - 1314 போன்றது . அச்சாகியுளது . பிழைகள் 
அதிகம் . 


இதன் பின்னர் , சுளுக்குக்கு மந்திரம் உளது . 


வரிசை எண் : 


4484 


சுவடி எண் : 1948- ) 


மூவர் தேவாரம் 


ஏடுகள் : 


கி . எண்ணிக்கை : 300 


அளவு 1 15x2 செ.மீ. 


பக்கத்திற்கு : 11 வரிகள் 


ஆசிரியர் : ஞானசம்பந்தர் , அப்பர் , சுந்தரர் 

பொருள் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


திருமுறை 


நிலைமை : பழுது 


- 
. 
. 


25 - வது தொகுப்பு 


221 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக , 
மந்திர மாவது நீறு வானவர் மேலது நீறு 
சுந்தர மாவது நீறு துதிக்கப் படுவது நீறு 
தந்திர மாவது நீறு சமயத்தி லுள்ளது நீறு 
செந்துவர் வாயுமை பங்கள் திரு ஆலவாயான் திரு நீறே ! 


கோணிய பிறை சூடியைக் கரையூரில் பாண்டிக் கொடுமுடி 
பேணிய பெருமானைப் பிஞ்ஞகப் பித்தனை பிறப்பில் லியைப் 
பாணுலா வரி வண்டரைக் கொன்றைத் தாரனைப் படப் பாம்பரை 
நாணனைத் தொண்டன் ஊரன் சொல்லிவை சொல்லு 

வார்க்கில்லை துன்பமே ! 
திருச்சிற்றம்பலம் 
அருணாசலங் கையெழுத்து 

சுபமஸ்து 


குறிப்பு : 


இதில் ஞானசம்பந்தரின் திருநீற்றுப் பதிகம் , பஞ்சாக்கரப் பதிகம் , நமச்சிவாயப் 
பதிகம் , திருநாவுக்கரசரின் நமச்ம்வாயப் பதிகம் , சுந்தரரின் திருப்பாண்டிக் கொடு 
முடி , நமச்சிவாயப் பதிகம் ஆகியவை உள்ளன . 


வரிசை எண் : 448 ) 


சுவடி எண் : 1948 - ற 


ஞான ஸ்தோத்திரம் ( அகஸ்த் யாஷ்டகம் ) 


அளவு : 15x3 செ.மீ 


ஏடுகள் : 2 

கி . எண்ணிக்கை : 30 
பக்கத்திற்கு : 9 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
தோத்திரம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது 


பொருள் : சைவத் 


எழுத்து : கிரந்தம் , 


தொடக்கம் : 

குஷாவ சாதஷ்டதி கந்தராளம் 
தேசாந்தப் ராந்த மியாந்த புத்திம் 


222 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


இத் யகஸ்த் யாஷ்டக மிதம் புண்யம் 
யத் படேத் சிவசந்நி தௌ சிவலோக மவாப்நோதி ! 

சிவ சாயுச்ய மவாப் நியாத் 


9 


குறிப்பு : 


இதில் , தலைப்பில் ஞானஸ்தோத்திரம் என்றிருப்பினும் கடைசி சுலோகத்தில் 
அகஸ்த்யாஷ்டகம் என்ற சொல் கூறப்பட்டுளது . 
இதனைத் தொடர்ந்து நந்தி ஞர்ன தெரிசனா என்ற பாடல் காணப்படுகிறது . 


வரிசை எண் : 


4486 


சுவடி எண் : 


1948 - n 


வாரம் பிறந்தநாள் அறியும்படி 


ஏடுகள் : 2 
பக்கத்திற்கு : 11 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 60 

அளவு : 15x3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


வந்திக்கும் கதிர்க்கும் கங்குல் மதிக்கிச் 
சித்திரை செய்க்காடி பெருக்கி 


முடிவு : 


மைந்தனுக்கு முந்திய கசிந்திர 
நூதல தந்தாம 

சங்கா 
யார மதத்தை வந்தனை செய் மனமே ! 


குருவே துணை 


குறிப்பு : 

இதில் , பிழைகள் மலிந்து காணப்படுகின்றன . சொற்கள் தெளிவில்லை . 
இதன் பின்னர் 3 ஏடுகள் , முன் நூல்களுக்கு வரி அட்டவணைகள் உள்ளன் . 


25 - வது தொகுப்பு 


223 


வாசை எண் : 4487 


சுவடி எண் : 


1948-0 


சுப்பிரமணியர் வாள் வகுப்பு 


ஏடுகள் : 1 கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 15x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : அருணகிரிநாதர் பொருள் : சைவத் 
தோத்திரம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடககம் : 


பூவு ளோனுக்குமுயர் தேவா கோனுக்கு 
மெழில் பூவில் யாருக்கும் வருதுன்பு 
தீர்த்திடுமே பூத சேனைக்கு மொரு 


முடிவு : 


வெண்றதோ டுணைவோன் வேடர் மானுக் 
கழகு தேவ யானைக்கு , ............. தனைத் தொழுது யர்ந்த 
வாழ்க்கையினான் மேன்மையாய் .......... ட்டாத வீரா 
சேவிக்க வருவீரவாகுத் தலைவனறிவனறி வாட்படையே 
வருகு வேளை 
வாள் வகுப்பு முற்றும் 

சுபமஸ்து 


குறிப்பு : 


எழுத்துக்கள் சரியில்லை , பிழைகள் மலிந்துள்ளன . 

மலிந்துள்ளன . அச்சாகியுளது . அடுத்த 
ஏட்டில் முடிகிறது . 


வரிசை எண் : 


4488 ) 


சுவடி எண் : 1948 - p 


சுப்பிரமணியர் மயில் வகுப்பு 


ஏடுகள் : 1 


கி . எண்ணிக்கை : 50 


அளவு : 15x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 12 வரிகள் ஆசிரியர் : அருணகிரிநாதர் 
தோத்திரம் நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது 


பொருள் : சைவத் 
எழுத்து : தமிழ் . 


224 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஆதவனு மம்புவி யுயர்சுற விழுங்கி யுமிழால் 
மருவும் பணியாண்டும் மாதே 
ஆறுமுக னைந்துமுக நானைமுக னெங் கடவுள் , 


முடிவு : 


காமேவு குமரன் சரண கோகனக வின் பொடு 
வண ( ங் ) கு மயிலே ! 
சுப்பிரமணிய சுவாமி பேரில் 


மயில் வகுப்பு முற்றும் 
சறிப்பு : 

பிழைகள் அதிகம் . அச்சாகியுளது . 


வரிசை எண் : 4489 


சுவடி எண் : 1948-4 


தோத்திரப் பாடல்கள் 


ஏடுகள் : 3 


கி . எண்ணிக்கை ; 


60 


அளவு : 


15x3 செ . . 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சைவத் 


தோத்திரம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


விக்கினேசுரர் பேரில் 


நதிமதி போதசடை பரமரு முமையும் 
விதியொடு கரியெனு முகமொடு கூடின 
மதியொடு கரியெனு மிருகோடுறு மம்ப முகமாய் 
பதிதனில் வரு கணபதி பதம் நினைவாம் . 


-1 


மூடிவு : 


துதிகை பதிநாலாம் வரு மேறடியே 
பதினஞ்சாம் மாலைப் பொழுதும் தலைகீழே 
பொருவேல் சரி வேகனே ! 


25- வது தொகுப்பு 


225 


குறிப்பு 


மிக அதிகமான 


இதில் , கணபதி துதியும் , சுப்பிரமணியர் துதியும் உள்ளன . 
பிழைகள் உள்ளன . 


வரிசை எண் : 4490 


சுவடி எண் : 1948 


உண்மைக் கட்டளை தச காரியம் 


ஏடுகள் : 


14 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 15x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : மனவாசகங்கடந்தார் 


பொருள் : சைவ 


சித்தாந்தம் 


திலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஞானேந்திரியங்களாவன . 

சோத்திரம் தொக்கு , சட்சு , சிங்கவை ஆதிகிராணம் 


புலன்களாவன : 

சத்த , பரிச , ரூப , ரச , கந்தம் --5 


முடிவு : 


அந்த பண்ட பதார்த்தங்களை யன்று துடங்கி 
காண்பாரைப் போலப் புதுமை பண்ணிவிக்குமது 
நியதியானது , இவன் கன்மம் பொசிக்கு மிடத்து 
யிராசா யக்கினை போல நிச்சயம் , பண்ணி .... 


........... 


குறிப்பு : 


சைவ சித்தாந்த நூல்களி லொன்று உண்மை விளக்கம் . அதன் சாரம் போன்றது 
வேறுபாடு காணப்படுகிறது . தலைப்பு தசகாரியம் இல்லை . 


15 


226 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


4491 


சுவடி எண் : 1949 - a 


கயறுபோட்டுப் பார்க்கும் சுவடி 


ஏடுகள் : 


20 


பகத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : சிறிது பழுது 


கி . எண்ணிக்கை: 100 

அளவு : 12x3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூட வில்லை பொருள் : சோதிடம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


t 


விநாயகர் துணை 
சுப்பிரமணியர் தேவேந்திரன் முதலாய 
தேவர்களை யெல்லாம் பயப்படாம 
லிருங்சோ ளென்று கை குடுத்து 
ஆதரித்த விடம் அதிக உத்தமம் 


ஆடிவு : 


| 


சுப்பிர மணியருக்கும் வள்ளி 
யம்மைக்கும் திருக்கல்லி யாணமாய் 
செந்திலில் வந்து சந்தோஷமாய் 
யிருந்த விடம் அதிக உத்தமம் 

முற்றும் 


குறிப்பு : 


இதில் , முதல் நாலு ஏடுகள் இல்லாததால் தலைப்பு தெரியவில்லை . இது 
சகாதேவ நூல் போன்றது . ஒருபக்கத்தில் பின்பாதி மட்டுமே எழுதப்பட்டுளது . 


| 


வரிசை எண் : 4492 


சுவடி எண் : 


1949 - b 


பலகலச மாலை 


ஏடுகள் : 37 கி . எண்ணிக்கை 2000 

அளவு : 13 } x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 10 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : தனிப்பாடல் 
நிலைமை : பழுது 

முழுமை ! முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


| 


2. - வது தொகுப்பு 


227 


தொடக்கம் : 


தார் கொன்றைத் தாவென்றேன் 

தாவெளி லொன்றென் றாரூர்க் கஞ்சி 
நாமூன்றி லொன்றன்றே யார்க்கும் 

பொதுவென்றார்ப் பூவென்றேன் 
போயினார் தோழி யிதுவோ நம் 
மீசர்க் கியல்பு . 


முடிவு : 


கற்றார் பிரிதலுங் கல்லாதார் கூட்டமும் 

கைப் பொருள்க 
ளற்றா ரிளமையும் போலே கொதிக்கு 

மருஞ் சுரமே ! 


குறிப்பு : 


தில் , தனிப்பாடல் திரட்டுப் பாடல்கள் , திருமந்திரப் பாடல்கள் , பட்டினத்தார் 
பாடல் முதலான பல பாடல்கள் உள்ளன . 


வரிசை எண் : 4493 


சுவடி எண் : 1949-6 


சோதிட நூல் 


ஏடுகள் : 13 கி , எண்ளரிக்கை : 250 

அளவு : 131x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : பழுது 


தொடக்கம் ! 


( சக்கரம் உளது ) 
முத நாடி அமுதம் - 
3 - ஆம் நாடி நிரசம் 

4 - ஆம் நாடி சவுமியம் 
5 - ஆம் நாடி அக்கின -ஆம் நாடி வளம் 
7 - ஆம் நாடி வாயு . 


228 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


சிவரை பினாக்கள் நாவேறு எல்லாம் 
எரி எரி ஏரிஞ்சு கரிகரி கரிந்து 
பொரி பொரி பொரிஞ்சு போந் 
தெளி போந் திரங்கி பூமியில் குதித்துப் 
போகச் சிவா . ( பின் ஒரு சக்கரம் உளது ) 


தறிப்பு : 

இது , சோதிடம் பலவகை கூறுவது . பிறந்த இறந்த தீட்டுகள் எத்தனை 
கள் என்றும் கூறப்பட்டுளது . பிறவும் உள்ளன . 


நாட் 


si சை எண் : 


4444 


சுவடி எண் : 1949 - d 


சிந்தாமணி 


ஏடுகள் : 3 கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 12X 1 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் சிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : நீதி நூல் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


நோக்கினா லெரியுந் தீப 

மொன்றதி னூற தாகுந் 
தீக்கு நல் சேத முண்டோ 

திரியெண்ணெ யுள்ள மட்டுந் 
தாக்குளை தகுதியாந் தாதன் 

முறைசெல்லுங் காலம் வரும் 
வாக்கினால் சகாயஞ் செய்தால் 

குறையுமோ வாழ்வு தானே ! 


1 


ரிவு : 


தள்ளற வித்தை கற்றால் 

சீஷனுங் குருவைப் பேணான் 
உள்ளநோய் பிணிகள் தீர்ந்தர 

ரலகிற்பண் டிதரைத் தோடார் . 


--23 


தறிப்பு : 

இதில் , நல்ல பல செய்திகள் அறியக் கிடக்கின்றன . 


25 - வது தொகுப்பு 


229 


வரிசை எண் 


. 


4490 


சுவடி எண் : 1949 - e 


நந்திக் கலம்பகம் 


ஏடுகள் : 7 

எண்ணிக்கை : 

150 

அளவு : 121X21 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : கலம்பகம் 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : பழுது 


தொடக்கம் : 


ஆசைக்கோ சற்று மளவில்லை ஆழ்கடலி 
லோசைக்கோ சற்று மொழிவில்லை -தேசக்கோன் 
நந்திக்கோ சேர்வை நமக்கிங் கொருவரில்லை 
அந்திக்கோ சாரி லறண் 


--- 
1 


-1 


முடிவு : 


தீட்டுபுகழ் நந்திபாணா மெந்தையர் கோன் 
வீட்டுந்தி பாடி விடி வளவுங் - காட்டிலிருப் 
பேயென்றான் தோளி பிறர் நரியென் றாளன்னை 
நாயென்றாள் நீயென்றே நான் . 


குறிப்பு : 

இது , தனிப்பாடல் திரட்டு போலுள்ளது . கலம்பக உறுப்புகள் இதிலில்லை . 
வெண்பாக்களே உள்ளன . 


வரிசை எண் : 4496 


சுவடி எண் : 


1949 


சோதிட நூல் 


ஏடுகள் : 2 கி . எண்ணிக்கை : 30 

அளவு : 12x21 செ.மீ. 
பக்கத்திற்கு : நீ வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


தைஅம்மா வாசிதன்னைச் சாற்றினோம் தரணியோர்க்கு 
வெய்யவ னொன்று மூன்றாம் விதியரை நாலாஞ் செவ்வாய் 


230 


தமிழ்ச் சுவடிகளின் 


பைய்யவே புதனாம் புந்தி பாப்பான் கால் வெள்ளி முக்கால் 
அய்யரே சனிவுன் றெட்டாம் அகவிலை யறிந்து கொள்ளே ! 


ஓடிவு : 


பங்குனி, ஆனி , புரட்டாதி , ரோகணி 
பொங்காவந் தீண்டிலும் புகர்படினும் - மங்கா கேள் . 
பள்ளம் பயிரிடவும் வேண்டாம் பார்மீதில் 
வெள்ள மிகுத்தே விடும் . 


தறிப்பு : 


இதில் , மூன்றே பாடல்கள் உள்ளன . சிறப்பாக உள்ளன . இதன் பின்னர் 
2 உதிரி ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 


4497 


சுவடி எண் : 1949 - g 


குறிச்சிகள் 


32 


ஏடுகள் : 2 


கி . எண்ணிக்கை : 30 


அளவு : 13x21 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : தனிப்பாடல் 


நிலைமை : சிறிது பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


குறிச்சி 
குப்பைக் குறிச்சி 
மதவ குறிச்சி 
நடுவுக் குறிச்சி 
சிங்கந்தங் குறிச்சி 


ஓடிவு : 


மாயமான் குறிச்சி 
புலியக் குறிச்சி 
சுண்டங் குறிச்சி 
கீழ் நாட்டுக் குறிச்சி 
துவரைங் குறிச்சி 

ஆக குறிச்சி -32 


குறிப்பு : 


ஊர்ப் பெயர் குறிச்சி என்பது . இதன் பின்னர் ஒரு உதிரி ஏடு உளது . 


25 - வது தொகுப்பு 


231 


வரிசை எண் : 


4498 


சுவடி எண் : 1949 -ம் 


கெவுளி காதல் 


ஏடுகள் : 11 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 14:21 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி ! ஓம் நன்றாக 
ராத்திரி பகலைக்கும் ஞாயிற்றுக்கிழமை 
பல்லி விபரம் : சாதி நிரம் வெள்ளை 
முதுகிலே வெகு வற்ணமாயிருக்கும் 
அதின் பலன் : கிழக்கே சொன்னால் 
ராகு யிருப்பான் பயமுண்டு . 


ஓடிவு : 


ஆகாசத்திலே நாயறு யிருப்பான் 
கலகமுண்டு . பூமியில் சந்திரன் 
யிருப்பான் . நல்ல பாக்கியம் வரும் 
சனிக்கிழமை பலன் முற்றும் . 
ஆனந்த வல்லியம்மாள் . 
பாதார விந்தமே கெதி . 
கெவுளி காதல் முற்றும் . 


+ 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 741-4/ D - 1446 போன்றது . சிறு சிறு மாறுபாடுகள் 


உள்ளன . 


232 


தமிழ்க் கவடிகளின் 


வரிசை 


எண் ; 


4499 


சுவடி எண் : 


1949 


. 


கெவுளி காதல் 


ஏடுகள் : 10 


பக்கத்திற்கு : 12 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 250 

அளவு : 11x4 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : சிறிது பழுது 


தொடக்கம் : 


செவ்வாய்க்கிழமை 


செவ்வாய்க் களமைப் பல்லியின் குலம் 
அசுரர் குலம் அதினிறம் பொன்னிறம் 
வால் கூளை . தெற்கு முகமாயிருந்து சொல்லும் 


முடிவு : 


மன்றா டொடுவர் சாந் தெற்கு 
அறிந்தவராபிபேர் பொன்றும் 
சென்றால் மேற்கு சிறப்பு வரும் 
சிறந்த மங்கை வரவு சொல்லும் 
நன்றாய்க் கருதி வரும் . வடக்கு காதல் 
மறையோன் சாவோமே . 

மூணாவது 


குறிப்பு : 

இது , முன் பிரதி போன்றது . முதல் 2 ஏடுகள் இல்லை . முடிவும் இல்லை . 


உரிசை எண் : 


4500 


சுவடி எண் : 


1949 


சைவ சமய நெறி 


ஏடுகள் : 18 கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 10 , X31 சொ . 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : மறைஞானசம்பந்தர் 

பொருள் : சைவத் 
தோத்திரம் 

நிலைமை : நல்ல நிலை முழுமை ! முற்றற்றது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


நல்லார் தொழும் வெண்ணெய் நல்லூர்ச் சிவாலையத்துள் 
பொல்லார் தாள் யான் சூடும் போது . 


233 


25 - வது தொகுப்பு 


அடிவு 


- 3.8 


உரைத்தாம் புதல்வ ரொரு மூவரைவு 
முரைப்பா மனிப்பொதுவு மோர் . 

சீஷ லட்சண முற்றும் 
ஆக நடுச் சூத்திரம் . 155 

சிவமயம் சுபமஸ்து 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 371 / D - 747 போன்றது . 


அதில் 749 செய்யுட்கள் 


காணப்படுகின்றன . 


வாசை எண் : 4501 


சுவடி எண் : 


1950-2 


இலக்கண 
லக்கண விளக்கம் 


ஏடுகள் : 203 


கி , எண்ணிக்கை : 15000 

அளவு : 46X3 செ.மீ. 
ஆசிரியர் : வைத்திய நாத தேசிகர் 

பொருள் : 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


இலக்கணம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


நன்றாக சுபமஸ்து 
திருவிளங்கிய மாநகரத்திற் 
குருவிளங்கிய மாடங்கள் போலவுங் 
கற்று வல்ல கணவர்க்குக் 
கற்புடை மளையாள் போலவுங் 


முடிவு : 


செய்யுட்க ளாண் டெச்சமென்னு முறுப்பு 
நிகழவந்த செய்யுளா மென்ற துணை யல்ல 
தாண் டெச்சங்களுக்கு வேறிலக்கணங் 
கூறாமையி னிவை யவற்றினின்றும் 
வேறன்மையான் 


குறிப்பு : 

இதில் , ஏடுகள் ஒடிந்தும் முறிந்தும் உள்ளன . நான்காவது உரிச் சொல்லியல் 
வரை உள்ளன . அச்சாகியுளது . இதன் பின்னர் நான்காவது செய்யுளியலுதாரணப் 


234 


தமிழ்ச் சுவடிகளின் 


பட்டியல் 3 ஏடுகள் உள்ளன . இதன் பின்னர் பொருத்தப் பாட்டியல் ” உதிரி 
ளாக , ஒடிந்த ஏடுகளாக பாதியாக 10 ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 4502 


1950 - b 


சுவடி எண் : 


பிங்கலந்தை ( பிங்கல நிகண்டு ) 


ஏடுகள் : 33 


கி . எண்ணிக்கை : 2500 


அளவு : 46X3 செ.. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : 


பிங்கல முனிவர் 


பொருள் ; நிகண்டு 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சிவமயும் : 


( இருங்கடலுடுத்தவிம் மானிலம் வணங்க . 


X 


X 


X 


X 


X 


செங்கதிர் வரத்தால் திவாகரன பயந்த 
பிங்கல முனிவன் தன் பெயர் நிறீஇ 
யுரிச்சொல் பகுதி யுரைக்குங் காலை 


முடிவு : 


கந்தை விரியல் கத்திக மிடைய 
லென்பதுங் துகிலுக் கெய்தும் பெயரே . 
பாளிதம் நேத்திர மம்பரங் கோசிகம் 
கலை கூறை யாகும் . கந்தை ... 


குறிப்பு ! 


இதில் , ஆடை வகை வரையில் உள்ளது . 


இது எமது சுவடி எண் 519 / D - 20 போன்றது . 
இதன் பின்னர் உதிரி ஏடுகள் சிதைந்தவைகளாகப் 10 ஏடுகள் உள்ளன . 


235 


25- வது தொகுப்பு 


வரிசை எண் : 


4505 


சுவடி எண் : 1951 - a 


ஒருபொருட் 


குவமை 


ஏடுகள் :) 1 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 

35X4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 11 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : இலக்கணம் 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : பழுது 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 


மதிமுகக் கமலம் போன்ற 

மனதில் திறைய மாகப் 
பதிமுகத் திரள்க ளாற்கும் 

பன்மணிச் சியலி னூடே 


முடிவு : 


கூரிருள் அகற்றி ஞானக் 

கொழுஞ்சுடர் தனிலப் பற்றத் 
தூ ....... திகழ்ந்தது மாசான் 

துணைமலர்ப் பதத்தில் சேர்வாம் 


-11 


ஒருபொருள்க் குவமை முற்றும் , 


குதிப்பு : 


து , ஒரு பொருளுக்குக் கூறும் பல்வேறு உவமைகளைக் கூறுவது . 


** 


வரிசை எண் : 4504 


சுவடி எண் : 1951 -b 


ஞானசாரம் 


ஏடுகள் : 11 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 35x4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 11 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவ 
சாத்திரம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


236 


தமிழ்ச் சங்களின் 


ஹரி : ஓம் நன்றாக 
ஒருமை வெண்கோட்டுக் கன்றை 

யோரிரு கன்னக் குன்றைச் 
சொரியுமும் மதத்து நால்வாய் 

யைங்கரத் தும்பி தன்னை , 


வடிவெடுத் தென்போல் வந்த 

வளர்பெருங் கருணை போற்றி 
படிமிசைப் பயின்ற வுண்மைப் 

பதாம்புயம் போற்றி போற்றி 


--118 


ஞான சாரம் முற்றும் 


குறிப்பு : 
இது , ஞானம் பெறும் வழிமுறை கூறுவது . 
சீரருள் பெருகு முண்மைத் திருத்தொண்டத் தொகையி லுள்ளோ 

ரருட்பாதம் போற்றி யவரிருத் தொண்டுதன்னை என்று கூறப்பட்டுளது 
நோக்கத்தக்கது . 


தி 


வரிசை எண் : 4505 


சுவடி எண் : 1951 - C 


சங்கராச்சாரியார் வாக்கியம் 


ஏடுகள் : 51 


எண்ணிக்கை ; 5000 


அளவு : 


35X4 செ . f 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


ஆசிரியர் : 


சங்கராசாரியர் 


பொருள் : சோதிடம் 


திலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 


றையவன் லெக்கனத்தி லிருந்திட 
அவர்க்கு நூலில் மறையவர் மொழி 
தப்பாத மதிமக னிருக்க ரெண்டில் 
விறைவுடன் பிருகு சேயும் விளங்கிட 


35 - வது தொகுப்பு 


237 


1 வு 


நானய முகமாய்த் தொகுத்த 

வாகனங்கள் நல்கிடுங் குருவுடன் சேயுங் காயும் 
வெண்மதியும் நின்றிடில் வேதக் கயறுறு 

வயமும் வந்திடுமே ! 


- 521 


குறிப்பு : 

இது , சோ திட விளக்கம் கூறுவது . 


தன். பின்னர் 2 உதிரி ஏடுகள் உள்ளன் . 


வரிசை எண் 4506 


சுவடி எண் : 


1951 - d 


ண்டாம் பாவக பலன் 


ஏடுகள் : 48 


கி . எண்ணிக்கை : 4000 


அளவு : 35X4 செ.மீ 


ஆசிரியர் : 


அறியக்கூடவில்லை 


பொருள் : சோதிடம் 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சுகம்பெரு மாண்டை நோக்கிச் 

சொல்வது குடும்பம் பொண்ணை 
முகக்களை கண்ணை வாக்கை 
மொழிந்திடும் வித்தை தன்னை 


போனமே ஷாங்கி ஷத்தில் 

பொருந்திடப் பிறந்த மய்ந்தன் 
றேனனாய்ப் பாம்பாலச் சீவன 
சிறந்தமோ சங்க ளாமே ! 
பன்னிரண்டாம் பாவகப் பலன் 

முற்றிற்று . 


- 16 


குறிப்பு : 

இது . எமது சுவடி எண் 781 / D - 1432 போன்றது . ஆயினும் வேறுபாடு காணப் 
படுகிறது . முதல் பாவகப் பலன் இல்லை . 12 - ஆம் பாவகப் பலன் முடிய உளது . 

+ x + 


+ 


238 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் 


: 


4507 


சுவடி எண் : 1951 - e 


வாலாரிட்ட சாத்திரம் 


ஏடுகள் : 5 


எண்ணிக்கை : 


400 


அளவு : 35x 4 செ.மீ 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : வேதலிங்க பட்டர் 


பொருள் : சோதிடம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பூமியிற் செனன மான 

பிள்ளையாண் உறா றுக்கு 
மாமென நிலைத்துச் சொல்ல 

அரிதாய அயனா லாகும் 
தீழையாய்ப் பிதாமா தாக்கள் . 

செய்திடுந் தோசத் தாலும் 


மூடிவு : 


ஆவலுடன் வாலாரிஷ்ட்ட முதலாயுள்ள 

அத்தனையு மடவுடனே வுரையாய்ச் சொன்னார் 
தேவனெனும் வேதலிங்கப் பட்டர் நன்றாய்த் 
திருவுளத்தால்ச் செகமதிலே திருந்த வாழி ! 

வாலாரிஷ்டம் முற்றிற்று 


--ரா 


குறிப்பு : 


இது , குழந்தைகள் பற்றிய சோதிடம் கூறுவது . சிறந்த நூலாகத் தெரிகிறது . 


வரிசை எண் : 


4508 


சுவடி எண் : 1952-8 


சிவஞான சித்தியார் பரபக்கம் 


அளவு : 3323 செ.மீ 


ஏடுகள் . 55 ( 21-75 ) கி. எண்ணிக்கை : 2500 
பக்கத்திற்கு ! 8 வரிகள் 

ஆசிரியர் : அருணந்தி சிவாச்சாரியார் பொருள் : 
சைவ சித்தாந்தம் 

முழுமை : முற்று முனது 

எழுத்து : தமிழ் . 


நிலைமை : பழுது 


239 


25 - வது தொகுப்பு 


தொடக்கம் ! 


( 21 - ஆம் பக்கத் தொடக்கம் ) 


- .. 


+ 


ரெழுபத்தாகச் சூரணைகள் 
வெண்ணை மெய்கண்டான் சைவத்தாலாய்ந்த தமிழ் . 
திருஞான சம்பந்தன் றுணை . 
( 21 - ஆம் ஏட்டின் பின்புறம் ) 
ஒருகோட்ட னிருசெவிய மும்மதத்த னால்வாய னைங்கரத்த னாறு 
தருகோட்டம் பிறையிதழித் தாழ்சடையான் றருமொருவாரணத்தின் றாள்க 


முடிவு : 


இப்படிப் பிறாகுசாபத தீரைந்து பிறப்பில் வீழ்ந்து 
மெய்ப்படு துயரமுற்று வருபவன் விமல 
னெப்படி யாலுஞ் சொன்னே னிறையரி யல்லனென்று 

31 
மைப்படு கண்ட னண்டன் மலரடி வணங்கிடாயே ! 
ஆக 300 பரபட்ச முடிந்தது . சிவன்றுணை முருகன் றுணை . 

குரூப்யோ நம : சுபமஸ்து 





குறிப்பு : 

இது , எமது கவடி எண் 54 - b / D - 689 போன்றது . முன்னர் 20 ஏடுகளில் 
உள்ள நூல் இல்லை . 


வரிசை எண் 


4509 


சுவடி 


எண் : 1952-6 


: 


- 


உரையுடன் 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 

10000 


ஏடுகள் : 170 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 
சைவசித்தாந்தம் நிலைமை : பழுது 


கி . எண்ணிக்கை : 10000 

அளவு : 33x3 செ.மீ 
ஆசிரியர் : அருணந்தி சிவாச்சாரியர் பொருள் : 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 

ஒருகோட்ட னிருசெவியன் மும்மதத்த னால்வா 

யைங்கரத்த னாறு 


240 


தமிழ்ச் சுவடி தள 


தருகோட்டம் பிறையிதழித் தாழ்சடையா 

றருமொரு வாரணத்தின் றாள்க 
X 

X X X X செய்யுந்தேவே - 


ஒருகோட்டன் எது . ஒரு கொம்பையு முடைத்தாய் 
இருசெவியன் எ.து. இரண்டு செவிகளையு முடைத்தாய் . 


முடிவு : 


பரிசித்துஞ் சிந்தித்தும் பார்த்துத் தானே எ.து. பரிசித்துந் திருவுளம் பற்றியுந் 
திருக்கண் சாத்தியுஞ் சிவமே யாக்கு மென்றவாறு . 

315 
சிவஞான சித்தியுரை காண்டிகை சிவபட்ச முற்றும் 
பரமானந்த தய்யா பாதமே சரணம் . 


காலம் : 


வருஷம் ஆனிமாதம் 29 - ந் தேதி பூருவபட்சத்து துவாதெசியும் 
அனுஷமும் 

பக்ஷத்துரைக் காண்டிகை எழுதி நிறைவேறிற்று . இந்த உரை 
எழுதினவர் வடமண்டலம் பொருள் விலைச் ( சேரியில் ) எழுந்தருளி யிருக்கும் பரமானந் 
தய்யா சீஷன் வேளா குறிச்சியில் வினை தீர்த்தான் எழுத்து . 

செப்பறை மடத்துக்கு 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 544 / D - 736 போன்றது . அதற்கும் இதற்கும் வேறு 
பாடு காணப்படுகிறது . 


வரிசை எண் : 45.0 


சுவடி எண் : 1953-3 


11 - 


சூடாமணி நிகண்டு 
ஆவது தொகுதி 

தொகுதி - உரையுடன் 


ஏடுகள் : 97 


கி . எண்ணிக்கை : 4000 


அளவு : 31x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : வீரை மண்டல புருடன் 


பொருள் : நிகண்டு 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து தமிழ் . 


25 - வது தொகுப்பு 


241 


தொடக்கம் : 


பகவனே யீசன் மாயோன் புங்கவன் சினனே புத்தன் 
பகவனென்பது யீசனென்றது சிவன் . மாயோ னென்றது 
விஷ்ட்டுணு பங்கைய னென்றது பிரமா சின னென்றது 

கோபி புத்தனென்பது சமணாளுக்கும் பெயர் , 
பாலே நாளொரு முகிள்த்தம் புகலவ னடுவே தேசி 
பகலென்பது ஒரு நாள் முகுள்த்தம் பகலவ னென்றது ஆதித்தன் 


முடிவு : 


கரியென் பதிருந்தை சான்று கறையடியுடன் முப்பேரே . 
கரியென்பது கரிக்கும் சாட்சிக்கும் யானைக்கும் பேர் 


- 29 . 


குறிப்பு : 


கற்போர் இதனை 


இது சூடாமணி நிகண்டின் 11 - ஆவது தொகுதி . தமிழ் 
முதலில் மனனம் செய்வது வழக்கம் . 

இது . எமது சுவடி எண் 938.D - 1096 போன்றது . 


வரிசை எண் : 4511 


சுவடி எண் : 1953 - b 


சச்சிதானந்த மாலை 


ஏடுகள் : 16 


கி . எண்ணிக்கை : 300 


அளவு : 31x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவத் 
தோத்திரம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 
முச்சுட ராகியொன்றாய் முடிந்ததோர் சோதிபாதம் 
X 

X X x சேர்வாம் . 


X 


16 


242 


தமிழ்ச் சுவடிகளின் 


நூல் 


கண்ணுக்குள் மணியாய் நின்ற 
காரணக் குருவைப் போற்றி 


முடிவு : 


சச்சிதா னந்த மென்னும் தன்மையை மகிழ்ந்து கேட்போர் 
உச்சிமேற் பார்வையாகி யுள்வெளி திறந்து முப்பாழ் 
வச்சிர வெளியுந்தாண்டி மகிழ்ந்தொரு வரசல் கண்டு 
நிச்சய நிஷ்க ளத்தே நிராமயச் சோதி சேர்வார் . 
சச்சிதானந்த மாலை முற்றிற்று . காந்திமதியம்மாள் சகாயம் 
வடிவே துணை , 

ஸ்ரீராமச் செயம் . 


குறிப்பு : 


பாடல் மிகை 


இது , எமது சுவடி எண் 894 / D - 1147 போன்றது . இதில் , ஒரு 
யாகக் கடைசியில் உள்ளது . 


வரிசை எண் : 4512 


சுவடி எண் : 1953 - e 


கந்தரனுபூதி உரையுடன் 


ஏடுகள் : 15 


கி . எண்.ணிக்கை : 500 


அளவு : 31x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : அருணகிரிநாதர் 


பொருள் : சைவத் 


தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


கடவுள் துணை . விநாயகர் காப்பு 

கலிவிருத்தம் 


நெஞ்சக் கனகல்லு நெகிழ்ந் துருகத் 
தஞ்சத் தருள் சண்முக னுக்கியல்சேர் 


25 - வது தொகுப்பு 


243 


செஞ்சொற் புனைமாலை சிறந்திடவே 

பஞ்சக்கர வானை பாதம் பணிவாம் , 
இதன் பொருள் : மனமாகிய கனத்த கல்லானது 
நெகிழ்ந்து உருக எளிதில் அருள் செய்யும் 


முடிவு : 


தன்னந் தனிநின்றது தாமறிய 


X 


X 


X. 


X 


கின்னங்களையும் கிருபைசூழ் சூடரே ! 

- 49 . 
மனிகிகட்டற சேவகனே 

-50 . 
உருவா யருவா யுளதா யிலதா 
மருவாய் மலராய் மணியா யொளியாய்க் 
கருவா யுயிராய்க் கதியாய் விதியாய்க் 
குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ! 

- 51 . 
கந்தரனுபூதி மூலமும் உரையும் முற்றும் . 
இதனால் யாவருக்கும் அறிவிப்பது யாதெனில் , கும்பகோணத்தில் 
சக்கரபாணி சுவாமி சந்நதி வீதியில் பெரியண்ணம் பிள்ளை வீட்டில் 
தமிழ் தெலுங்கு இங்கீலீசு , கிரந்தம் பலவகை புத்தகங்கள் 
வேண்டியவர்கள் விலை வாங்கிக் கொள்ளப்படும் . 


விளம்பரம் : 


குறிப்பு : 


கடைசியில் சில பாடல்களுக்கு உரை இல்லை . 


அச்சாகியுளது . விளம்பாம் தொடர் குழப்பமாயுளது . 


1953 - d 


வரிசை எண் : 4513 


சுவடி எண் : 


ஆத்தி சூடி மூலமும் உரையும் 


ஏடுகள் : 15 


கி , எண்ணிக்கை : 500 


அளவு : 31x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : ஒளவையார் பொருள் : நீதி நூல் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


நிலைமை : நல்ல நிலை 


244 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடககம் : 


காப்பு 


ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை 
ஏத்தி யேத்தித் தொழுவோ மியாம் , 

நூல் . 
அறஞ்செய விரும்பு . அறம் தருமத்தை 

செய செய்தற்கு 
விரும்பு ஆசை கொள்ளு , தருமத்தைச் செய்தற்கு நீ 
ஆசை கொள்ளு 


- 


முடிவு : 


ஓரஞ் சொல்லேல் . ஓரம் பக்ஷபாதம் சொல்லேல் 

சொல்லாதே . பட்சபாதத்தை நீ யாதொரு வழக்கிலும் 
சொல்லாதே . 

107 
ஒளவையார் அருளிச்செய்த நீதிச்சொல் " முற்றும் 


குறிப்பு : 


இதற்கு நீதிச் சொல் என்று மற்றொரு பெயரும் உண்டு பெரும்பாலும் மூலம் 
மட்டுமே இருக்கும் . இதில் எளிய உரை உளது . 


வரிசை எண் : 4514 


சுவடி எண் 


1953 


கொன்றை வேந்தன் 


ஏடுகள் : 8 


சி . எண்ணிக்கை : 400 


அளவு : 31x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : ஒளவையார் பொருள் : நீதி நூல் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


திலைமை : நல்ல நிலை 


245 


25 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


நன் றாக . 
ஆத்தி சூடியமர்ந்த தேவனை யேத்தியேத்தித் தொழுவோ மியாமே . 


நூல் 


அன்னையும் பிதாவு முன்னறி தெய்வம் . தாயும் தகப்பனும் 
முன் காணப்பட்ட தெய்வங்களாவார் . 


முடிவு : 


ஓதாதார்க் கில்லை உணர்வொடு மொழுக்கம் 

நல்ல நூலைப் படியாதார்க்கு அறிவுடனே நல்ல 
நடக்கையும் உண்டாகுதல் இல்லை . 


முற்றும் . 


சறிப்பு : 


இதில் , தலைப்பு ஆத்திசூடி என்றே உளது . அதன் காப்புச் செய்யுளே 
உளது . அச்சாகியுளது . 

. 


வரிசை எண் : 4515 


கவடி எண் : 1953 - f 


வெற்றி வேற்கை 


ஏடுகள் : 2 கி , எண்ணிக்கை : 50 

அளவு : 31X3 செ.மீ 
பக்கத்திற்கு 11 வரிகள் 

ஆசிரியர் : அதிவீரராமபாண்டியன் பொநர் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 
தொடக்கம் : 


நீதி நூல் 


ஹரி : ஓம் நன்றாக குருவே துணை . 
வெற்றி வேற்கை வீரராமன 

கொற்கை யாளி குலசேகரன் புகன்ற 
தமிழ் தெரிந்த நறுந்தோகை தன்னாற் 
குற்றங்களைவோர் குறைவிலா தவரே ! 


நூல் 


எழுத்தறி வித்தவன் இறைவனாகும் . 
எழுத்து முதல் ஐந்து இலக்கணங்களையும் நன்றாகத் 
தெரிவித்தவன் கடவுளாவான் . 


-1 
. 


246 


தமிழ்ச் சுவடிகளின் 


( டிவு : 


பெண்டிர் கழகெதிர் பேசா திருத்தல் . 
பெண்டுகளுக் கழகாவது தங்கணவரோடு எதிர்த்துப் 
பேசா திருத்தலாம் . 


-- 11 . 


குறிப்பு : 


இது , அச்சாகியுளது 


ரிசை எண் : 416 


சுவடி எண் : 1953-1 


மூதுரை 


ஏடுகள் : 


9 


கி . எண்ணிக்கை : 


400 


அளவு : 


31X3 செ.மீ. 


நீதி நூல் 


பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : ஔவையார் பொருள் : 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்ரற்றது எழுத்து ; தமிழ் . 


தொடக்கம் : 


வாக்குண்டாம் நல்ல மனமுண்டா மாமலர 
ணோக்குண்டாம் மேனி நுடங்காது - பூக்கொண்டு 
துப்பார் திருமேனித் தும்பிக்கையான் பாதம் 

தப்பாமற் சார்வார் தமக்கு , 
இதன் பொருள் : பவளம் போலச் சிவப்பாகிய திருமேனியையும் , துதிக்கையையும் 

உடைய விநாயகனுடைய திருவடிகளைப் பூவைக் கைக் கொண்டு தட்பாமற் 
சேர்ந்து பூசை செய்வோர்க்கு 


நூல் 


நன்றி யொருவற்குச் செய்தக்கா லந்நன்றி 

XT X X 
தலையாலே தான் தருத லால் . 


இ.ள் 


முடிவு : 


அதுபோலக் கற்றறியாத மூடர் மூடரையே கொண்டாடுவர் --24 
நஞ்சுடமை தானறிந்து நாகங்கா ......... 

புறங்கிடக்கு நீர்ப்பாம்பு - நெஞ்சிற் 
கரவுடையா . 


25 - வது தொகுப்பு 


247 


முடிவு : 


இதில் , 24 செய்யுட்களே உரையுடன் உள்ளன . காப்புச் செய்யுள் வேறு 
பட்டுளது . இது , எமது சுவடி எண் 813 - c / D - 1137 போன்றது . 


வரிசை எண் : 4517 


சுவடி எண் : 1954-1 


இலக்கணக் கொத்து 


ஏடுகள் : 125 கி . எண்ணிக்கை : 5000 

அளவு : 26 } x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : சுவாமிநாத தேசிகர் பொருள் : இலக்கணம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடககம் : 


சுவாமிநாத தேசிகர் சரித்திரச் சுருக்கம் 
இந்நூலாசிரியராகிய சுவாமி நாத தேசிகர் சற்றேறக்குறைய நூற்றைம்பது 
வருஷத்திற்கு முன் பாண்டி வள நாட்டில் பரம்பரை சைவ 

வேளாளர் 
குலத்திற் றோன்றி 

சிறப்புப் பாயிரம் 
மதிவெயில் , விரிக்குங் கதிரெதிர் வழங்கா 
துயர்வரை புடவியி யர்வுற வடக்கி 


முடிவு : 


வடநூலாரும் இவ்வாறு கொள்ளுதலானும் இன்னும் 
பலவாற்றானுமா மென்க . செய்யு ளென்னுஞ் சொற்குப் 
பொருளோர்ந்து முணர்க . மூன்றாவது ஒழிபியல் முற்றிற்று - 44 

இலக்கணக் கொத்து முற்றும் . 


குறிப்பு : 


எமது சுவடி எண் 971 - d / D - 1101 போன்றது . பிற செய்திகள் ஆண்டு 
காண்க , இதில் ஆசிரியர் வரலாறு காணப்படுகிறது . 2 பகுதியாக எழுதப்பட்டுளது . 


248 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


4518 


சுவடி எண் : 1954 - b 


ஞானாசாரிய குரு அபிஷேக விதி 


ஏடுகள் : 4 

கி . எண்ணிக்கை : 

200 

அளவு : 2013செ.மீ 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : 

சைவத் 
தோத்திரம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது 

எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆதியந்த முணர்ந்த மெய்ஞ்ஞானி யா தீனத்தின் 

அபிடேகவிதி புவியி லனுட்டிப்போர்க் குரைப்பாஞ் 
சோதி சிவாலைய மீசானியத்தில் மடாலையத்தில் 

தூய நதி தீரத்தில் சோலையிடத்தாதல் 


அடிவு : 


நிதித்தரு நற்சொற்ண மலரற்சனைகள் செய்து 

நேருட னட்டாங்க சாட்டாங்க முறப்பணிந்து 
துதித்தருளால் பூதி சாதன பாக்கியம் பெற்றுச் 

சுகதேவ தேவேந்திர சுபம் பொருந்துவாரே ! 


t 


திருச்சிற்றம்பலம் 
பொன்னம்பலவன் றிருவடிகளே சரணம் . 
சன்னியாச ஆச்சிரமம் ஆதீன குரு தெட்சிணாமூர்த்தி 
தேசிக னபிஷேக விதிக் கவி பதினொன்றும் நீடூழி வாழ்க 
அருணாசல தேசிகன் பாதார விந்தமே கெதி . 
ஸ்ரீ தேவ்யை நம : சுபமஸ்து . 


காலம் : 


1071 - ஆம் வருடம் ஆடி மாதம் 13 - ந் தேதி கனகசபை எழுதிய ஏடு 

முற்றும் 


குறிப்பு : 


இது , ஆதின கர்த்தர்கட்கு ஆச்சார்யாபிஷேகம் எனும் செயல்முறை செய்து 
வைப்பதன் விதிமுறை . 


249 


25 - வது தொகுப்பு 


1954 - c 


வரிசை எண் ; 


சுவடி எண் : 


4519 


சன்னியாச ஆதீன குரு அபிஷேக விதி அட்டவணை 


ஏடுகள் : 


5 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 261x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : தந்திதேவர் 


பொருள் : சைவத் தோத்திரம் 


நிலைமை ; நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுனது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஆதார சத்தி முதலாக சிவாத்து விதானந்தம் 
வரைக்கும் கற்றுக் கேட்டுத் தெளிந்து 
திட்டை கூடின மகாத்மாக்களான 
சன்னியாச குரு 


ஞான பாதத்தை நாடிச் சிந்தை செய்திருக்க வென்று 
நந்திகேசுரர் அருளிச் செய்த திருவாக்கியப்படி 
ஒரு குருப்பிரதிட்டை செய்தால் ஆயிரத்தெட்டு 
சிவப்பிரதிஷ்டை செய்த பலனடைவார்க ளென்றது . 
இவ்வபிஷேகவிதி அட்டவணை செப்பறை மடாலயம் 
அழகிய கூத்த குருக்களய்யரவர்கள் குமாரர் 

கனக சபாபதி எழுதினது . 


காலம் : 


1071 - ஆம் வருஷம் ஆவணி மாதம் 22 - ந் தேதி சுபமஸ்து . 
குறிப்பு : 

இது , முன் பிரதி போன்றது . இது உரை நடையில் உள்ளது . 


. 


வரிசை எண் : 4520 


சுவடி எண் : 1954 


சமாதி வைக்க 

வைக்க அட்டவணை 


ஏடுகள் : 9 4. எண்ணிக்கை : 300 

அளவு : 25 } x3 செ.மீ. 
பக்கத்திற்கு 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவ சாத்திரம் 
நிலைமை : நல்ல நிலை , சிறிது பழுது 

முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


250 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஆதரா சத்தி முதலாகச் சிவாத்து விதானந்தம் 
வரைக்குங் கேட்டுச் சிந்தித்துத் தெளிந்து 
நிட்டை கூடின மகார் மாக்கள் பரிபூரண மானால் 
அவர்களைச் சமாதி வைக்க வேணும் 
அக்கினி மாலை சாத்த லாகாது . 


ஆடிவு : 


சமாதி பூசை அட்டவணைப்படி சிறப்பாகப் பூசை செய்து 
சிவன்கோவிலுக்கும் தெட்சணா மூர்த்திக்கும் 
அபிஷேக நிவேதனம் சிறப்பாகப் பண்ணி 
பிராமண போசனம் மயேகர பூசை சிறப்பாகச் 
செய்து முடிக்கவும் . 


குறிப்பு : 


இது . சைவத்துறவிகள் , மடாதிபதிகள் முதலானவர்கள் பரிபூரணப் 
பின் சமாதி வைக்கும் முறை கூறுகிறது . 


அடைந்த 


வரிசை எண் : 4521 


சுவடி எண் : 1954 - S 


சாமதி பூசை அட்டவணை 


ஏடுகள் : 1 கி . எண்ணிக்கை : 25 

அளவு : 26173 செ.மீ 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் : 
சைவதோத்திரம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சமாதியிடத்தே சென்று திருமஞ்சன மெடுத்து வந்து 
புரோட்சித்து பாத்தியாசமனாற்கியந் தாபித்து தன்னையும் 
பூசை திரவியங்களையும் பிரோட்சித்து பஞ்சசுத்தியுஞ் செய்து 
சிவபூசை பண்ணுகிறாப் போலே ஆதார சத்தி முதற் பூசித்துச் 
சாதசிவ மூர்த்தியைத் தியானத்து 


225 - வது தொகுப்பு 


251 


ஈசானத்துக்குத் தெற்கே பிரமாவையும் 
நிருதிக்கு வடக்கே விஷ்ணுவையும் பூசித்து 
பழம் சர்க்கரை சேர்த்துப் பெலியிட்டு 
தூபதீபங் கொடுத்து முடிக்கவும் . சமாதியைப் 
பிரதட்சண நமஸ்காரம் செய்து விபூதி தரித்துக் 
குடுத்து மகேசுரபூசை செய்து முடிக்கவும் 

கணபதிக்கு பொறி பணியாரம் 
பிரமாவுக்கு தேங்காய் பழம் சர்க்கரை 
விஷ்ணுவுக்கு 


குறிப்பு : 


இது , குருபூசை செய்யும் முறையினை மிக எரி மையாகக் கூறுகிறது . 


வரிசை எண் : 22 


சுவடி எண் : 


1954 - f 


வைதீக சந்நியாசவிதி முதலியன 


எடுகள் : 19 


கி . எண்ணிக்கை : 700 


அளவு : 26Hx3 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவதோத்திரம் 
நிலைமை : நல்ல நிலை , சிறிது பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : கிரந்தம் 


தொடக்கம் : 


அத சந்யாசவிதி புரச்சரணத் வேன 
க்ருச்ர சதுஷ்டயம் க்ருத்வா உத்தராயணே 
சக்லை காதஸ் யாம் பூர்ண மாஸ்யாம் 


முடிவு : 


ஆயிரம் பொன் திதியுள்ள பிரபுக்களுக்கும் 
யிந்தப்படி தானம் செய்யவேண்டுவது , 
ராசாக்களுக்கு எண் மடங்கு 
செய்யவேண்டுவது 


251 


தமிழ்ச் சுவடிகன் 


இதில் , ஞான தீட்சைவிதி , ஞானாசார்யாபிஷேகவிதி , எமதர்மராஜ மந்திரம் . 
சைவசமாதி சம்புடம் ஆகிய 

கிரந்தத்தில் உள்ளன , முன் நூல்களின் 
கிரந்த மொழி பெயர்ப்பாகக் காணப்படுகிறது . ஒரு ஏடு ஒடிந்து தைத்து 

வைக்கப் 
பட்டுளது . 


நூல்கள் 


வரிசை எண் : 


4523 


சுவடி எண் : 1954-8 


சமாதி வைக்கிற குகை மாலை 


எடுகள் : 4 


கி . எண்ணிக்கை : 


200 


அளவு : 26 } x 3 செ.மீ 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : 


சைவ 


தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்று முளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆதியந்த முணர்ந்தவனே மெய்ஞ்ஞானி மேலாம் 

ஆருளுடனே யடைந்திடும் போதவனத்தின் மேணி 
யோதரிய ஞான வங்கிதன்னால் வெந்தவுடலினையே 

பூதவன லாலொளிக்கும் போது 
வேதியன் மாலரன் 


அடிவு : 


மண்டல மூன்று மாதாரங்கள் பதிமூன்ற 

மருள் முகத்தாற் பணிந்து கேட்டு 
நண்ணியது சிந்தித்துத் தெளிந்து நிட்டை 

நண்ணுமவ னற்சிக்க நன்மை வெய்தும் 
புண்ணியஞ்சேர் பத்தியுடன சித்தி முத்தி 
பூரணமாஞ் சிவானுபவம் பொருந்துவ ரென்றுணரே ---12 . 

குகை மாலை முற்றும் . 
அழகிய கூத்தக் குருக்களய்யா அவர்கள் புத்திரன் 
கனகசபாபதி சுகஸ்த்த லிகிதம் , செப்பறை மடம் , 


காலம் : 


1075- ஆம் வருடம் ஆவணிமாதம் 2 - ந் தேதி 
குறிப்பு : 

இது , முன்பு கூறப்பட்ட சிமாதி வைக்கும் முறையினைப் பாடலாகக் கட்றுவது . 
சமாதிக் குழி நிலை கூறுகிறது . 


253 


25 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


452 


சுவடி எண் : 1955 - a 


சிவஞானபோதம் - உரையுடன் 


ஏடுகள் : 


55 


எண்ணிக்கை : 2000 


அளவு : 23 } x3 , செ . f . 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


ஆசிரியர் : மெய்கண்டார் 


பொருள் : சைவ சித்தாந்தம் 


லைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 
கல்லா னிழன் மலை 
வில்லா ரருளிய 
பொல்லா ரிணைமலர் 

நல்லார் புனைவரே ! 
எ.து. கல்லா னீழன் என்றது கல்லாலின் கீழெழுந்தருளியிருந்து அகத்தியர் , 

புலத்தியர் . சனகர் , சனற் குமாரரிவர்கள் நால்வர்க்குந் தன்மார்த்த 
காம மோட்சங்களை யருளி . 


முடிவு : 


தாரணியோர் தாமுணர பூதலத்திலுள்ள வாற்மாக்களறிய எது . 
திருட்டாந்தத்தா னன்று ஏதுக்களாலுந் திருட்டாந்தத்தாலு 
மிப்பொழு தென்றவாறு - 9. ஆக 62 


பன்னிரண்டாஞ் சூத்திர முற்றும் . 
சிவஞான போத வுரை முற்றும் 
வேலப்ப அய்யர் பாதமே கெதி . 


குறிப்பு : 

து , சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கனுள் முதன்மையானது . 
து , எமது சுவடி எண் 945 / D - 1245 போன்றது . 
இதன் முன்னர் முகவுரை முதலியன எழுதிய 5 ஏடுகள் உள்ளன . 


254 


தமிழ்ச் சாவடிகளின் 


எண் : 


4525 


சுவடி எசு! : 1955-5 


நிலையாமை யுரை 


ஏடுகள் : 18 


கி . எண்ணிக்கை : 700 


அளவு : 231x31 செ . f 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : 


நீதி நூல் 


நிலைமை : பழுது 


முழுமை ; முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


நிலையாமை 
யஃதாவது இனியவற்றின் பயனாகிய ஞானங்கூறிய துடங்கினார் . 
ஞானமாவது வீடு பயக்கு முணர்வு . அதி 

நிலையாமை 
வறுத்த லிறுதியாக நான்கதிகாரத்து ளடக்கப்பட்டது . 


முதலவா 


முடிவு : 


ந்நிலைமை யுடையவனை வடநூலர் சீவன் முத்த 
னென்ப இதனால் வீடாவதிது வென்பதூவும் முத 
லவா வறுத்தார்க் கப்பொழுதே யுளதா மென்ப தூங் 
கூறப்பட்டது 


-10 


அவா வறுத்தல் முற்றும் 


குறிப்பு : 


இதில் , நிலையாமை , மெய்யுணர்தல் , அவாவறுத்தல் ஆகிய அதிகாரங்கள் 
ரையுடனுள்ளன . 


வரிசை 


எண் : 


4526 


சுவடி 


எண் : 1955.0 


( திரு ஏகம்ப மாலை ) 


ஏடுகள் : 3 


கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 231131 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவத் 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


தோத்திரம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


25 - வது தொகுப்பு 


255 


தொட ககம் 


திருச்சிற்றம்பலம் 


சந்திர சேகர மொன்று ரண்டுமையோர் 

பாகந் தடரிடப வாஹந 
முன்னொரு நாற முண்டவமா 

மைந்து கலியாணம் பிச்சாடான மாறாகும் . 


முடிவு : 


மாங்கதன் வெம்மை யறிந்தவர்க்கு மயர 

அடக்குகமு மதனுளே யடங்கரா 
ஓங்கிய கோபத் தீயினை யொக்கும் உடம்பை 

உலகில் வேறுண்டோ . 


* 


குறிப்பு : 

இதில் , வெவ்வேறு பாடல்கள் காணப்படுகின்றன . தலைப்பு இல்லை . இதில் 
* கச்சி யேகம்பனே எனும் பாடல்கள் 2 உள்ளதால் இத் தலைப்பு தரப்பட்டது . 


வரிசை எண் : 4527 


சுவடி எண் : 1955 - d 


சிவஞான போத உரைக் கருத்து 


ஏடுகள் : 3 கி . எண்ணிக்கை : 

150 

அளவு : 23 x 31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 11 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூட வில்லை பொருள் : சைவ 
சித்தாந்தம் நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


மெய்கண்ட பண்டாரம் உரை பாயிரத்தில் 
முதற் சூத்திரத்திலு மிரண்டாஞ் சூத்திரத்திலும் 
கற்த்தா ஒருவ னுண்டென்கிறதுங் கிருத்திய 
கற்த்தாக்களில் வைத்துக் கொண்டு 


ஓடிவு : 


மகாரம் நாக்கிலே நின்று ரசத்தை யறியும் 
சிகாரம் கண்ணிலே நின்று ரூபத்தை யறியும் 
வகாரம் தேகத்திலே பரிசத்தை யறியும் 
யகாரஞ் செவியிலே சத்தத்தை யறியும் 
என்றுங் காண்க . 


256 


மிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


சிவஞான போத உரையினைச் சுருக்கிக் கருத்தாகக் கூறுகிறது . 


சை எண் : 4528 


சுவடி எண் : 1935 - e 


உண்மை விளக்கம் சிந்தனை 


ஏடுகள் : 10 


கி , எண்ணிக்கை : 800 


அளவு : 23 } x 31 செ.மீ. 


பக்கத்திற்கு : 11 வரிகள் 


ஆசிரியர் : திருவதிகை மனவாசகங்க டந்தார் 


பொருள் : சைவ சித்தாந்தம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வண்மைதரு மாகம நூல் 
வளப்பத்தைத் தரப்படா நின்ற வாகம் நூலிலே 
வைத்த பொருள் வழுவா வுண்மை விளக்க 
விளக்க முரை செய்யப் பரமேசுர 6 ருளிச் 
செய்து வைத்த 


முடிவு : 


மெய்கண்டான் பன் மறைகள் வண்மைகளு 
மாகம நூல் வைத்த பொருள் வழுவாதுண்மை 
விளக்கஞ் செய்தா னுற்று . 


உண்மை விளக்கஞ் சிந்தனை முற்றும் 
வேலப்பசுவாமி திருவடி களே சரணம் , 

திருச்சிற்றம்பலம் 


குறிப்பு : 

இதில் , ஷ நூலின் கருத்து கூறப்பட்டுளது . 


45 - வது தொகுப்பு 


257 


வரிசை எண் : 4529 


சுவடி எண் : 


1955 - f 


திருவுந்தியார் - உரை 


ஏடுகள் : 12 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 231 x 31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : உய்யவந்தவேத நாயனார் பொருள் : 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


சைவசித்தாந்தம் 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 
பரிபூரணமா யிருக்கிற சிவ னாற்மாக் களுக்குச் 
சிவனுபவம் விளையும் நிமித்தமா 
மானுடச் சட்டை சாத்தி யுய்யவந்த தேவ 
நாயனா ரென்னுந் திருநாமத்தையுஞ் சாத்திக்கொண்டு 


முடிவு : 


எ.து. 


வைய முழுது மலக்கயங் கண்டிடு 
முய்ய விந்தா னுரை யுந்தீ பற 
பண்மை யுணர்ந்தாரென் றுந்தீ பற ! 
உய்யவந்த தேவ நாயானார் செய்த திருவுந்தியா ரென்னு 
நூலினுடைய வுண்மையறிந்தவர்கள் பிறவஞ்ச முழுதையு மிஞ் 
ஞான சாகரமாக் காணக் கடவது என்றவாறு 

திருவுந்தியா ருரை முற்றும் . 


குறிப்பு : 


இது , சைவ சாத்திரங்கள் பதினான்கனுள் ஒன்று . இந்நூலாசிரியர் . திருவிய 
லூரில் , பரிபக்குவ மடைந்திருந்த ஆளுடைய தேவ நாயனார் பொருட்டு இந்நூலை 
அருளினார் . இது , அச்சிடப்பட்டுளது . 


வரிசை எண் 


. 


4530 


சுவடி எண் : 


1955-8 


வினா வெண்பா -உரை 


ஏடுகள் : 6 கி . எண்ணிக்கை : 250 

அளவு : 231x3 ; செ t . 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : உமாபதி சிவாச்சாரியார் பொருள் : சைவ 
சித்தாந்தம் நிலைமை ! பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


17 


258 


தமிழ்ச் சுவடிகளின் 


* தாடக்கம் : 


பரிபூரண கற்தாவா யிருக்கின்ற 
சிறிகண்ட பரமேசுரன் யருச் 
செய்யப்பட்ட சிவாகமத்திலே 
ஞான காண்டமா யிருக்கிறதை 
நந்திகேசுர சுவாமிக்குக் கடாட்சித்தருள 


முடிவு : 


வினாவெண்பா உண்மையை வினாவியறியாத பேர் 
உள்மனக் கனவிலே பாலை குடித்ததுக் கொக்கு மென்றது 
ஞான மிகுதியுடையோர்க்குச் சத்திய மாகவே 
தோன்று மென்று மல்லாத பேர் எத்தினை சாத்திரம் 
படித்தாலும் வினாவெண்பா பாராதவனுக்கு உள் மனக் 
கனவிலே பால் குடித்தது போல ஒன்றுந் தெரியா தென் றவாறு 
வினாவெண்பா முற்றும் . 

13 


- 


றிப்பு : 


இது , சைவசித்தாந்த சாத்திரங்களுள் ஒன்று . இதில் , சிவப்பிரகாசத்தின் சாரம் 
விளங்கப் பதின் மூன்று வெண்பாக்களால் சுருக்கமாக சைவ சித்தாந்தம் வினவப்பட்டு 
ளது . இந்நூலைக் கல்லாதார்க்கு சைவசித்தாந்தம் பற்றி ஒன்றும் தெரியாது என்று 
கூறப்பட்டுளது . 


வரிசை எண் : 4531 


சுவடி எண் : 1950 - h 


கொடிக்கவி -உரை 


ஏடுகள் : 1076-15 ) 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


கி எண்ணிக்கை : 200 

அளவு : 23 } x33 செ.மீ 
ஆசிரியர் : கெற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது 


பொருள் : சைவசித்தாந்தம் 


எழுத்து : தமிழ் . 


259 


25 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


சார்பு நூல் பண்ணின கொற்றங்குடியார் 
இதிலே கொடிப்பாட்டு நாலும் ஒரு சாத்திரம் 
அந்த சாத்திர மெல்லாத்திலும் மேம்பட்ட 
சங்கையைத் திருவுளம் பற்றின தென வறிக . 


எ.து. 


ஒளிக்கு மிருளுக்கு மொன்றே யிடம் , 
ஆணவத்துக்கும் ஞானத்துக்கு மிடமொன்றே . 


முடிவு : 


இதற்கு உ ம . திருவுந்தியாரிலே நஞ்செய லற்றந்த 
னா மற்றபின் னாதன்றன் செயறானே யென்றுந்தீ பற 
தன்னையே தந்ததென் றுந்தீ பற . ஆகையாலிந்த 
மூன்று வகையுங் கண்டு கொள்க . 


- 4 


கொடிக்கவி யுறை முற்றும் . 


குறிப்பு : 


இது , சைவசித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கனுள் ஒன்று நான்கே கவிகளை 
யுடையது . தீட்சா கிரமத்தால் மலத்தைப் போக்கக் கொடி கட்டியது போல 
பட்டுளது சிதம்பரத்தில் ஒரு காலத்திலே , கோயில் விழாவின் போது கொடியேறுதல் 
தடைப்பட்டது . இந்த நான்கு பாடல்களையும் உமாபதிசிவம் கொடிமரம் முன் நின்று 
பாட கொடியேறியதாக வரலாறு . 


வரிசை எண் : 


4532 


சுவடி எண் : 1955.j 


சிவப்பிரகாசம் 


உரையுடன் 


ஏடுகள் : 55 கி . எண்ணிக்கை : 1200 

அளவு : 231x31 செ.மீ. 
ப கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் 
பொருள் : சைவசித்தாந்தம் 

நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது 
எழுத்து : தமிழ் 


260 


தமிழ் 
மீழ் கட்டிகளின் 


தொடக்கம் 


ஒளியான திருமேனி ஞானப்பிர காசமான 
திருமேனியிலே நின்றும் உமிழ்தான மிகமேவு 
சோதியா நின்ற மூன்று மதங்களு மிகுதியும் 
பொருந்து கை யினாலே 


முடிவு : 


-- 


பின் மூன்றருமலை யொளியக் கொள்வோன் றன்மையிற் 
முன்னொடு பின் மயக்க விகற்பந்தீரக் கொள்ளு முறைமையை 
யுடைய பெயர்களுக்கு சாற்றலாமே 

இந்நூலை யனுக்கிரகம் 
பண்ணலா மென்றறவாறு . 

ஆகப் பொது வுள்பட விருத்தம் நூறு முடிந்தது . 


முற்றும் 
திருச்சிற்றம்பலம் 


குறிப்பு : 


இதுவும் , பதினான்கு சைவ சித்தாந்த சாத்திரங்களுள் ஒன்று . பொது , உண்மை 
என இருபிரிவுகளையுடையது . - தன் 100 செய்யுட்களும் உ.ரையுடன் உள்ளன . பதி 
பசு , பாசம் ஆகியவற்றின் தன்மைகளை நன்கு விளக்குவது . இது அச்சிடப்பட்டுளது . 


வரிசை எண் 4533 


சுவடி எண் : 


1955 - j 


திருவருட் பயன் - உரையுடன் 


ஏடுகள் : 23 


கி . எண்ணிக்கை : 1000 


அளவு : 23 } x34 செ.மீ 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : 


உமாபதிசிவாச்சாரியார் பொருள் : சைவ 


சித்தாந்தம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


25 - வது தொகுப்பு 


261 


தொடக்கம் : 


பதி முது நிலை 
நற்குஞ்சரக் கன்று நண்ணிற் கலைஞானங் 
கற்குஞ்சரக் கண்று காண் எ.து நற்குஞ்சரக்கன்னு 
நண்ணில் எ.து , நல்ல ஞானமாகிய வானை முகத்தனை 
யுடைய விக்கெளே சுரனைப் பொருந்தின வன்னேர் 
மெய்ஞ்ஞான நீங்கி ஞானம் பிரகாசியா நிற்கும் 


அடிவு : 


-10 . 


போன்பத்தை சறுவான்மாக்களும் பெற்றிருக்கவேணு 
மென்று மிகுதியுந் திருவுளத்திலே வருந்துவார்களென்றவாறு . 

அனைந்தோர் தன்மை முற்றும் . 
திருவருட்பயன் சிந்தனை முற்றும் 
வேலப்பசாமி திருவடி களே சரணம் 


குறிப்பு : 


இதுவும் சைவசாத்திரங்கள் 14 -ல் ஒன்று . அச்சாகியுளது . 


48 


வரிசை எண் : 


4534 


சுவடி எண் : 1955 


நமச்சிவாய மாலை 


ஏடுகள் : 14 


கி , எண்ணிக்கை : 600 


அளவு : 23 / x31 செ.மீ 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 

ஆசிரியர் : அம்பலவாண தேசிகர் பொருள் : சைவத் 
தோத்திரம் 

நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


உற்றதனா லம்பலவாணா னாவடுது றையுட் 
பற்ததலாற் பஞ்சாக்கர மாலை - கற்ற 


262 


தமிழ் சுவடிகளின் 


வினம் போலுண்டோ துணை யெல்லோர்ரகும் நமக்கிந்த 
மனம்போ லுண்டே துணையா மாண்பு . 

சீரேற்று நின் கருணைச் சித்தமே புக்கு மலப் 


* 


+ 


தூரேற்று மாவடுதண் டுறை நமச்சிவாயனே ! 


-1 . 


முடிவு : 


தம்பனையே நீயாந் தருங்காமே யானாகும் 
வெம்பு மனல்வினையாய் வேண்டுகைக் கொள்கைமா 


குறிப்பு : 


இது , திருவாவடுதுறை முதற்குரவர் நமச்சிவாய மூர்த்திகள் மீது பாடப் 
பட்டது போலும் . ) 32 செய்யுட்கள் முழுமையாக உள்ளன . 

து . எமது சுவடி எண் 343 / D - 318 சிதம்பரம் குருநமச்சிவாயர் எழுதிய 
நமச்சிவாய மாலையின் வேறாயது .. 


வரிசை எண் : 4535 


சுவடி எண் : 1955-1 


வைராக்கிய சதகம் 


ஏடுகள் : 7 ( 1 , 3 வது ஏடுகள் இல்லை ) கி . எண்ணிக்கை : 300 அளவு 
231 32 செ.மீ. பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : பேரூர் சாந்தலிங்க கவாமிகள் 
பொருள் : சைவத் தோத்திரம் 

நிலைமை : நல்ல நிலை முழுமை 
முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


முக்க ணிறைதரு கிரியை முன்னடத்தி பின்ன தன்றாட் 
புக்கண் மறை தேகுணர்வெம் பாச விகள நாசமுற 
மிக்க மாவினைத் தினையா வீர னென்ப பூரணவூர் 
புக்கினையில் பரானந்தப் பூவையு மேவு வரதல் ,, 


-1 . 


25 - வது தொகுப்பு 


263 


மூடிவு : 


விருப்ப மாயிறு கேட்டின நெஞ்சமே விமலனுக் காளல்லார் 
பொருப்பை நோதனஞ் சொரியினு. மவர்கனோர் பன்னிணித்துணையன் புந் 
திருப்பி டெலான் றொளும் பர்தன் றொளும்பனாய்த் திரிந்தவா 

பணிசெய்தீண் 
டிருப்பை யென மிக நல்லை மிச் சொல்லு நம்பில்லை யெற்போல் 

வாயே - 50 
திருச்சிற்றம்பலம் 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 1181 / D - 1596 போன்றது . 


அச்சாகியுளது . அதில் 100 செய்யுட்கள் உள்ளன . இதில் 50 செய்யுட்களே 


உள்ளன . 


வரிசை எண் : 4536 


சுவடி எண் : 1955 -m 


அதிசய மாலை 


ஏடுகள் : 11 கி என்ரிக்கை : 500 

அளவு : 23x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவத் 
தோத்திரம் நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுனது எழுத்து : தமிழ் 
தொடக்கம் : 


கண்ணாகுங் கண்ணாமுயிற் காவடுதுறையிற் 
றண்ணாகும் பலவாணனற் தகுதி - யெண்ணி 
யதிசெய மாலை யறைந்தத்தைத் தேர்ந்து 
செயுமா லாற் கண்டு கண்டு . 


நூல் 


புலிகழாடியும் பாம்புண்ணை போற்றியும் போதமில்லா 
வேலிகளாடியு மீயுன்னை யேத்தியு மென்று 


முடிவு : 


உதிக்குமுற் காலுமேக் காலத்து முள்ளத்தை யுற்று மலஞ் 

ம் பிறவிக்குத் தானுடஞ் சவத் சத்தியறந் திக்கு நிறை 


264 


தமிழ்ச் சுவடிகளின் 


ததிமருளாய் மயக்கவே மன்ன நியாய 
விதிப்ப தெவ்வாறு சொல் தில்லையு ளாடிய வித்தகனே ! 


--76 . 


அதிசெய மாலை முற்றும் . 
வேலப்பசுவாமி பாதமே கெதி 
சங்கரலிங்கம் பிள்ளை 


குறிப்பு : 


இதில் , 76 பாடல்களே யுள்ளன . 


வரிசை எண் : 4537 


சுவடி எண் : 1956 


விவேக சிந்தாமணி 


ஏடுகள் : 50 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 30x2 ; 2 செ . f . 
பக்கத்திற்கு : 4 வரிகள் ஆசிரியர் : நீலகண்ட சுவாமிகள் பொருள் : நீதி நூல் 
திலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் தன் நாக கணபதி துணை . தருவே துணை , 

விவேக சிந்தாமணி 


மானொடு கலையு மாவார் மதனொடு ரதியு மாவார் 
தேனொடு பாலு மாவார் திரவிய முள்ள மட்டும் 
கானகந் தனிலே வாழுங் கவுதலைக் கரடி போலே 
பூனையு மெலிவு மாவார் பொருளது போன போதே ! 


முடிவு : 


நோக்கு மால் தீப மொன்றே வொன்றது நூற தாகுப் 
தீய்க்கு தால்ச் சேத முண்டோ திரியில் நெய் யுள்ள மட்டும் 
பாக்கியம் படைத்த பெயர்கள் பாரினி லிழைத்த பேற்கு 
வாக்குனால் சகாயஞ் செய்தால்க் குறையுமோ வாழ்வு தானே ! --100 

முற்றிற்று . 


காலம் : 


தலைப்பு ஏட்டில் : 

பிரமாதீட்சு வருஷம் விருட்சிக மாதம் . 26 - ம் தோதி 


265 


25 - வது தொகுப்பு 


குறிப்பு : 

இதில் , நீதிகளைப் பற்றிய 100 பாடல்கள் உள்ளன . 
அச்சாகியுளது . கடைசியில் திருவேகம்ப மாலைப் பாடல் ஒன்று எழுதிய உதிரி 


ஏடொன்றுளது . 


சுவடி எண் : 1957 


வரிசை எண் : 4538 


செப்பறை மடம் பொன்னம்பல தேசிகர் பேரில் விருத்தம் 


100 


. 


கி . எண்ணிக்கை : 


அளவு 


30x4 செ.மீ. 


ஏடுகள் : 


பொருள் : சைவத் 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


எழுத்து : தமிழ் . 


தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


தொடக்கம் : 


வானில் வரு பிறைமவுலி கங்கை நதி 

யாமை மழுமா னானையுரி புலியதன் 
மால்விடை கபாலம் பினாக மிது முதல் 

மற்ற வஸ்துவை யெய்லாங் கரந்தே . 


முடிவு : 


மலர்கள் சொரி பரிவினிறை 
தல மகிமை யதிலதிக வரிசைபெறு மறைய தனுளே 
தகு நளின யுகள பத மலரிலொரு மலருயரு 
நடராச ருட னுறைதரும் ஞான தேசிக பரமஞான 
பொன்னம்பல மெஞ்ஞான சற்குரு சுவாமியே . 
செப்பறை மடம் ஸ்ரீஞான பொன்னம்பல 
தேசிகர் பேரில் விருத்தம் முற்றும் 


--10 


குறிப்பு ) 

செப்பறை மடாதிபதி மீது பாடப்பட்டது . இதன் முதலில் சிவஞான போதச் 
செய்யுள் எழுதிய ஒரு ஏடும் கடைசியில் , ஷ தேசிகர் மீது பாடிய 2 விருத்தங்கள் 
கொண்ட ஒரு ஏடும் உள்ளன . 


26 ) 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 4539 


சுவடி எண் : 1958-1. 


சிற்றம்பல நாடியார் கலித்துறை 


ஏடுகள் : 23 


கி . எண்ணிக்கை ! 


150 


அளவு : 


25X5 செ . . 


பக்கத்திற்கு : 14 வரிகள் 


ஆசிரியர் : சிற்றம்பல நாடி கள் 


பொருள் : சைவ 


சித்தாந்தம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


தூயவெண் ணீற்றுச் சிற்றம் பல நாடி துடர்ந்தருளாற் 
றீய மலங்க ளறுத்துயிர் காட்டித் திருவருளா 
லோய மிருத்தி யமுதூட்டு நல்லுபகாரத்துக்குக் 
காய முயிர் பொருள்கை மாறதாகக் கைக் கொண்டனனே ! 


முடிவு : 


அறங்காட்டிய வட நீழலினால்வர்க் கறத்தி னுண்மைத் 
திறங்காட்டிய வெண்ணை மெய்கண்டநாதன் றிருமுன் சென்றே 
நிறங்காட்டி யென்னிறந்தன்னையு மாற்றி வெண்ணீற்றையுமிட் 

டுறங்காச் சமாதி தந்தான் பரமானந்த வுண்மையிலே ! -22 
குறிப்பு : 

து , சைவ சித்தாந்த நிலை கூறுவது . 99 - ஆம் ஏட்டில் தொடங்குகிறது . 


- 


வரிசை எண் : 4540 


சுவடி எண் : 1958-5 


( சிற்றம்பல நாடிகள் ) வெண்பா 


அளவு : 25 x 5 செ.மீ. 


ஏடுகள் : 31 

கி எண்ணிக்கை : 200 
பக்கத்திற்கு : 14 வரிகள் ஆசிரியர் : சிற்றம்பல நாடிகள் 
சித்தாந்தம் நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றற்றது 


பொருள் : 


சைவ 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கண்ணுக்குக் கண்காட்டாக் காட்டுங் கதிமொழிகள் 
பொண்ணுக்குப் பெண்விளையாப் பேரின்ப - மெண்ணாகச் 
சொல்லா ருயிர்க்குயிராய்த் தோய்ந்தருந்தி யின்புணர்த்த 
வல்லான் சிற்றம்பலவன் வந்து . 


25 -வது தொகுப்பு 


267 


அதிரும் புலன்கரிகளாயுமனந் திண்டேர் 
கதியொன் றியவருண் மாக்காலாள்ச் - சதுரங்கம் 
பூட்டினாற் போலிருக்கப் புக்கடி நிற் கும்புதுமை 
காட்டினா னம்பலவன் காண் 


குறிப்பு : 


இதன் தலைப்பு வெண்பா வென்று மட்டுமுளது . 


தி 


வரிசை எண் : 4511 


சுவடி எண் : 1958 - c 


திருக்களிற்றுப் படியார் 


ஏடுகள் : 


7 


கி . எண்ணிக்கை : 


450 


அளவு : 25x5 செ.மீ. 


பக்கத்திற்கு : 14 வரிகள் 


ஆசிரியர் : உய்யவந்த தேவ நாயனார் பொருள் : சைவ 


சித்தாந்தம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அம்மையப்ப ரேயுலகுக் கம்மையப்ப ரென்றறிக 
வம்மையப்ப ரப்பரிசே வந்தளிப்ப - ரம்மையப்ப 
ரெல்லா வுலகுக்கு மப்புறந்தா ரிப்புறத்து 
மல்லாற்போ னிற்ப ரவர் . 


முடிவு 


என்னை யுடையவன்வந் தென்னுடனே யென்னளவி 
லென்னையுந்தன் னாளாகக் கொள்ளுதலா - லென்னை 
யறியப்பெற் றேனறியு மன்பருக்கே யாளா ............ 


குறிப்பு : 

இது , சைவ சித்தாந்த சாத்திரம் பதினான்கனுள் ஒன்று . இது அச்சிடப் பட்டுளது . 
எமது சுவடி எண் 54-0 / D - 702 போன்றது . சிறப்புக்களை அங்கு காண் க . 


268 


தமிழ்ச் கவடிகளின் 


வரிசை எண் : 4542 


சுவடி எண் : 1958 - d 


சிவஞான தீபம் 


ஏடுகள் : 16 


எண்ணிக்கை : 100 


அள 6 


: 


25X5 செ.மீ. 


பக்கத்திற்கு : 14 வரிகள் 


ஆசிரியர் : சிதம்பரம் இரேவண சித்தர் பொருள் : சைவ 


சித்தாந்தம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


சூத்திர மோதுமுன் சொல்லிறேன் 
கெணேசன் காப்பு 


சாத்திரம் நிறைந்து பொங்கிச் 

சராசர மெங்குந் தானாய் 
தோத்திரப் பொருளுந் தானாய்ச் 
சொல்லற்று மவுன மற்றும் 


மூடிவு : 


யொருவுத லிருவினை விதிமதி விபரித முறு 

பிறவியி னெறியுழலாரே 
பருமறை முடிவினீண்ட முடையவ னினையுமடி 

யவரடி யாரே ! 
சிவக்கியான தீபம் முற்றும் 

குருபாதமே கெதி 


179 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 597 / D - 750 போன்றது . இது குமரகுருதாசர் எனும் 
தண்டபாணி சுவாமிகள் இயற்றிய சிவஞான தீபத்தின் வேறாயது . 


வரிசை எண் : 4543 


சுவடி எண் : 1958 - e 


போற்றிப் பஃறொடை 


ஏடுகள் ; கி , எண்ணிக்கை : 300 

அளவு : 258 5 செ.ம். 
பக்கத்திற்கு!: 17 வரிகள் 

ஆசிரியர் : உமாபதி சிவாச்சாரியார் பொருள் : சைவ 
சித்தாந்தம் நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


25-வது தொகுப்பு 


269 


பூமன்று நான் முகத்தோன் புத்தேளி ராங்கவர் கோன் 
மாமன்னு சோதி மணிமார்பன்- நாமன்னு 
வேதவே தாந்தம் விளக்குஞ்செய் விந்துவுட 
னாதநா தாந்த நடுவேதம் - போதத்தா . 


முடிவு : 


முன் கண்ட காலத்து நீங்காத முன்னோனை 
யென் கொண்டு போற்றிசைப்பேன் னியான் . 
போற்றிப்பஃறொடை முற்றும் 
திருச்சிற்றம்பலம் 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 553.b / D - 721 போன்றது . இதிலுள்ள கடைசி வெண்பா 
மேற்கண்ட நூலில்லை . 


வரிசை எண் : 4544 


சுவடி எண் : 1958 - f 


தத்துவ ரூபம் 


ஏடுகள் : கி . எண்ணிக்கை : 

200 

அளவு : 25x5 செ.மீ 
பக்கத்திற்கு : 14 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவ 
சித்தாந்தம் நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


........ ராட் புருஷ நாராயண மூர்த்தி 
தேக ரோம கூபப் பிரளையத்தில் 
அமிழ்ந்திக்கிடக்கும் பல்லாயிர கோடி 
பேரண்டத்தி னுள்ளிருக்குஞ் சிற்றண்டப் 
பிரமாணம் கீழண்டத் தொடு க்ஷ யோசனை 


முடிவு : 


சுத்த வித்தை யீசுரத்திலும் ஈசுரஞ் சாதாக்கியத்திலுஞ் 
சாதாக்கியம் விந்துவிலும், விந்து நாதத்திலும் 
நாதஞ் சுத்த மாயையிலும் ஒடுங்கின தாகப் 
பாவிக்கவும் . 


18 


170 


தமிழ்ச் சுவடிகளின் 


1 


குறிப்பு : 

இதில் , தலைப்பு பென்சிலால் எழுதப்பட்டுளது , அண்டங்கள் எத்தனை எத்தனை 
யோசனை தூரம் என்று கூறப்பட்டுள்து . 


வரிசை எண் : 4545 


சுவடி 


எண் : 1958 - g 


தத்துவம் 


ஏடுகள் : 29 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 1200 

அளவு : 25X4 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் : 
லைமை : பழுது 

முழுமை : முற்று முளது 


சைவ சித்தாந்தம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக குருவே துணை . 
தவலித் தாமரை தாதார் கோயில் 
அவளைப் போற்றுது மருந்த ழ் குறித்தே . 


நூல் 


கிறேதத் திறேதத் துவாபரங்களை வென்ற 
குரு சுவாமி அவருடைய ஸ்ரீபாத 
கமலங்களிலே ஞான பத்தி வைராக்கிய மென்கிற 


முடிவு : 


சுத்தமாம் வேள்வி தன்னில் 

சொல்லற நடத்தி னாரும் 
முத்தியை யடைவ ரென்று 
மொழிந்தனர் முனிவ ரெல்லாம் 

முற்றும் 


ஹரி : ஓம் நன்றாக குருவே துணை 
அகிலாண்டவள் பாதாரவிந்தமே கெதி . 


குறிப்பு : 

இது , தத்துவங்களை விளக்கமாகக் கூறுவது . 


25 - வது தொகுப்பு 


271 


வரிசை எண் : 4546 


சுவடி எண் 


1958 - ம் 


அனுபூதி விளக்கம் 


ஏடுகள் : 21 


கி . எண்ணிக்கை : 150 


அளவு : 25X4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சைவ 


சித்தாந்தம் 


நிலைமை : 

பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தொடககம : 


திருந்து வடகயிலை தனிற் பரமசிவ 

னித்த சிவஞான போதமுணர் நந்திமுதற் 
சிறந்தே வருங்குரவர் வெண்ணை நல்லூர் 

மெய்கண்டதேவன வனங்கருட் சந்ததியி 
னமச்சிவாய தேசிகனா மிகுங் குறவன் னித்த 

சிவப்பிரகாச தேச னிலங்கு மறைவனத்தரு கோர்வனக் 
குகையிலுறை நாட் பொருந்தியவன்றிரு வடிக்கீழ் 
அவனருளேவலினாற் போந்தருளாவடுதுறை வாழ் 

நமச்சிவாயனைப் புகழ்வாம் . 


-1 . 


முடிவு : 


றிண்மையாஞ் சாதகருளருந்திடினுந் துனை மறவார் 

சேய்விளையாட்டினை மறவாதனை யடித்நூட்டி டினு மிக 
வெண்மையாங் குணக்கோமா னிலங்கிடுமா விடுதுறை 
வாழ்வெனு நமச்சிவாய னெனக்களித்த நெறியிவை தேரே ! 

--- 13 . 
அனுபூதி விளக்கம் முற்றும் . 


குறிப்பு : 


இது , திருவாவடுதுறை நமச்சிவாய 
முகத்தான் சைவசித்தாந்தம் கூறுவது . 


மூர்த்திசுவாமிகளைப் புகழ்து கூறு 


272 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


4547 


சுவடி எண் : 1958 


திருவண்ணாமலை அய்யர் தெசகாரியம் 


ஏடுகள் : 31 


கி . எண்ணிக்கை : 


200 


அளவு : 25X4 செ.ம் 


பக்கத்திற்கு : 11 வரிகள் 


ஆசிரியர் : திருவண்ணாமலை ஐயர் 


பொருள் : 


சைவ 


சித்தாந்தம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


அளவிலா வண்ட மாயை யான கன்ம 

மாணவத்தோ 
டளவிலாச் சீவனுற்ற வபக்குவ மறிந்தசீவ 
னளவிலாப் பிறவி நீத்தே யளவிலா வருளைச்சார்ந்தே 
யளவிலா வானைப் பெற்றே யளவிலாச் சுகமாகும் மே . 


-1 . 


முடிவு : 


இந்திரியங்க டன் மாத்திரைகள் நாடிகள் 

வாயுக்க ளேர்ந்துபப் பத்துப் பூதமோ 
ரைந்து மவை ஐ யைந்தே யைந்து சுத்த மேழ் 

வித்தை யாங்கார மூன்று மூன்றாம் 
வந்திடுங் குணங்க ணான்கா மவர்க்கந்தக் 
கரண நான் கே . 
திருவண்ணாமலை யையர் தெசகாரியம் முற் 

சிவமயம் . 


24 . 


தறிப்பு : 

இது , சீவனது பக்குவ நிலைக்குரிய தத்துவம் கூறுகிறது . 


வரிசை எண் : 4548 


சுவடி எண் : 1958 -j 


தத்துவ நூல் 


ஏடுகள் : 3 எண்ணிக்கை : 100 

அளவு : 25X4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 9 வரிகள் 

ஆசிரியர் : 

அறியக்கூடவில்லை பொருள் : சைவ 
சித்தாந்தம் நிலைமை : பழுது முழுமை ; முற்றற்றது எழுத்து : தமிழ் 


273 


25 - வது தொகுப்பு 


சொடககம : 


என் றினிய தேசிக னியம்புவது கேளா நின்ற 
புதல்வன் றொழுது நீடருளினாலே 

ய மளித்த முறை நாயேற் 
கின்றருள் செய் யென்றிடலு 

மேந்த லருள் செய்வான் 


யன்று 


-- 


1 


முடிவு : 


2 


உண்மையாம் ஞானானந்தர் வொளியினுளட 
திண்மையாங் குணங்க ளோடுஞ் சேர்ந்தனுபவித்து 

மையாலதி செயங்கண் மாய்த்தா னாகி 

நுண் ----- போகந்தனாமென றுவலுங்காலே .. 
குறிப்பு : 


-12 . 


தலைப்பு அறியக்கூடவில்லை . 


வரிசை எண் : 


4549 


சுவடி எண் : 1958 - k 


சன்னியாசி ஆச்சிரம ஞானாச்சாரியார் அபிஷேக வீதி 


ஏடுகள் : 


2 


கி . எண்ணிக்கை : 


100 


அளவு : 


25X4 செ.மீ 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சைவத் 


தோத்திரம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஆதியந்த முணர்ந்த மெஞ்ஞானி யாதீனத்தின் 
அபிஷேக விதி புவியிலனுஷ்டிப் போர்க்குரைப்பாம் 
சோதி சிவாலய மீசானிலத்தில் 


274 


தமிழ்ச் சுவடிகளன் 


முடிவு : 


துதித்தருளால் பூதிசாதன பாக்கியம் பெற்று 
சுகதேவ தேவேந்திர சுபம் பொருந்து வாரே ! 

திருச்சிற்றம்பலம் 


--11 


பொன்னம்பலவன்றிருவடிகளே சரணம் . சன்னியாசி 
ஆச்சிரம ஆதீன குரு தெட்சணாமூர்த்த தேசிகனபிஷேக 
விதிக்கவி பதினொன்று நீடூழிவாழ்க சிவமயம் 
சிவராமலிங்கம் எழுதினது . நீடூழி காலம் வாழ்க 
அருணாசல ஞான குருதேசிகன் பழமலையினாத தேசிகன் துணை 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 1954-5 பேரன்றது . இதன் பின் ஒரு உ . திரி ஏடுளது . 


வரிசை எண் : 


4550 


சுவடி எண் : 


1959 - a 


வீட்டுநெறிப் பால் 


ஏடுகள் : 15 கி . எண்ணிக்கை : 600 

அளவு : 

23X4 செ.மீ 
பக்கத்திற்கு ! 9 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : நீதி நூல் 
நிலைமை : பழுது முழமை : முற்று மளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பத்துத் திசையும் பரந்த கடலெங்கு 
மெத்தங்கு நிற்குஞ் சிவம் . 


--1 


விண்ணிறைந்து நின்று விளங்குஞ் சுடரொளிபோ 
லுண்ணிறைந்து நிற்குஞ் சிவப் . 


2 


முடிவு : 


வேண்டுவார் வேண்டும் வகைதான் விரிந்தெங்கும் 
காண்டற் கரிய சிவம் . 


-310 


தறிப்பு : 

திருக்குறளில் வீட்டு நெறிப்பால் இல்லை எனல் கருதி இத் தலைப்பில் நூல் 
யாத்துள்ளனர் போதும் . 


25 - வது தொகுப்பு : 


275 


இதில் , பிறப்பு நிலையாமை , உடம்பு நிலையாமை , பிறப்புறுத்தல் , மெய்யகம் , 
ஞான நிலை , அங்கி தாரணை , அமிர்த தாரணை முதலான 31 அதிகாரங்கள் குறட் 
பாக்களோடு உள்ளன . 


வரிசை எண் : 4551 


சுவடி எண் : 1959 - b 


அட்டாங்க யோகம் 


ஏடுகள் : 


10 


கி . எண்ணிக்கை : 


700 


அளவு : 23x 4 செ.மீ 


பக்கத்திற்கு : 14 வரிகள் 


ஆசிரியர் : அறிக்யகூடவில்லை 


பொருள் : யோகநூல் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் 
பிரத்தியா காரம் தாரணை தியாணஞ் சமாதியாக 
யெட்டு பிதற்கு விபர மியம மாவது 
யீங்கிசை சத்தியம் ஆற்திகம் . 


முடிவு : 


. 


சாதாராண நிலைபற்றித் திட்டப்பட்டது 
யாரூடமோதி யென்று சொல்லப்படு 
மாகச் சமாதி யஞ்சுஞ் சொல்லப்பட்டுது . 


அட்டாங்க யோக முற்றும் 

குருபாதமே கெத் . 


குறிப்பு : 

இது , மேற்சொன்ன எட்டு அங்கங்களைப் பற்றிக் கூறுவது . யேகே சாதனைக் 
குரியது இது உரை நடையாக உள்ளது . எமது சுவடி 

எண் 54 - x / D - 771 இதே 
தலைப்பில் குறள் வெண்பாவால் கூறப்பட்டுளது . 


276 


தமிழ்க் கவடிகளின் 


வரிசை எண் : 


4552 


சுவடி எண் : 1959 - d 


தெட்சிணாமூர்த்தி வைத்தியம் 


ஏடுகள் : 2 


கி . எண்ணிக்கை : 


100 


அளவு : 23 x 4 செ.மீ 


பக்கத்திற்கு : 12 வரிகள் 


ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


காரமென்றால் பல்லியுட கல்லே காரம் 


காரத்தில் கடுங்கரா மோ வென்றால் 


சார மென்றால் சாரமது பூமி நாதம் 


சாதகமாய் சிலத்தாலே யேழு சுத்தி 


முடிவு : 


தந்திமா வெள்ளி யொன்ற லொருமாப் போடு 

தாரணியில் வயதுபதி னாறு பிள்ளாய் 
நந்துலவு மாத்தாளைப் பூசித் தாக்கால் 

நாட்டுவான் வேதையிட்டு நடத்திப் பாரே ! 


-12 . 


குறிப்பு : 


போன்றது . 


இது , எமது வைத்தியச் சுவடி எண் 819 - d D - 1630 அகத்தியர் சூத்திரம் -13 

மருத்துவத்துவத்தில் அகத்திரும் தெட்சிணாமூர்த்தியும் ஒன்றாகக் 
காணப்படுகிறது . தலைப்பில் தெட்சிணாமூர்த்தி சூளைபடி என்றுளது . 

விளங்க 
வில்லை . 


இதன் பின்னர் சுத்தி பண்ணி எனத் தொடங்கும் மருத்துவப் பாடல் 
ஒன்றுளது . 


2 - வது தொகுப்பு 


277 


வரிசை எண் : 


4553 


சுவடி 


எண் : 1959 - c 


திருவருட் பயனுரை பதிமுது நிலை 


ஏடுகள் : 53 


கி . எண்ணிக்கை : 1300 

அளவு : 23 x 33 செ.மீ 
ஆசிரியர் : உமாபதி சிவம் பொருள் : 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


சைவ 


சித்தாந்தம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 
நற்குஞ் சரக்கன்று நண்ணிற் கலைஞானங் 

கற்குஞ் சரக்கன்று காண் . 
எ.து அடைந்தோர் பாற் செய்ய நல்ல வருவினையும் 
யானை முகத்தினையு மென்று மொருபடித்தா யிருக்கு 
மிளமையினையும் பெற்ற கடவுளை 


அடிவு : 


அலைத லிரக்கத்தாற் றளர்தல் . இதனாலவர் வீட்டினை விரும்பாத 
வுயிர்கள் மாட்டிறைவன்போ லருளுடையாராதல் கூறப்பட்டது . 

- 10 
அணைந்தோர் தன்மை முடித்தது முற்றும் . 
ஆகத்திருவட் பயன் அதிகாரம் 10 - க்குத் திருக்குறள் நூறுக்கு 
மூரை முடிந்தது . 

தண்கடந்தை வந்தருளுஞ் சம்பந்தன் றன்னருளா . 
லெண் கடந்த நூறுகுற ளென்றுங் - கண்கடங்கட் 
குண்டாகி லுண்மை யுளதாகி லுள்ளத்துக் 
கொண்டாய்வார் கொள்ளார் குறை . 

திருச்சிற்றம்பலம் 


குறிப்பு : 


அச்சாகியுளது . 
வெண்பாக்களாலானது 
. 


முதலில் 

ஒரு தலைப்பு ஏடும் ஒரு உதிரி ஏடும் உள்ளன . இந்நூல் 
சைவ சித்தாந்த நூல்கள் பதினான்கனுள் ஒன்று , 100 குறள் 


|| 


5 - வது தொகுப்பு 


273 


வரிசை எண் : 4554 


சுவடி எண் : 1959 - e 


நயினார் நிலையாமை 


ஏடுகள் : 30 


கி . எண்ணிக்கை : 600 


அளவு : 23X31 செ.மீ 


பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : (திருவள்ளுவர் + பரிமேலழகர் ) பொருள் 
நீதி நூல் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


X 


நிலையாமை 
யஃதாவது அருளுடைமை முதற் கொல்லாமை யிறுதியாகச் 
சொல்லப்பட்ட விவற்றுள் X 

XX X 
நில்லாத வற்றை நிலையின வென்றுணரும் 

புல்லறி வாண்மை கடை . 
நிலையுத லிலவாகிய பொருள்களை நிலையுதலுடைய வென்று 
கருதுகின்ற புல்லிய வறிவினையுடைய ராதல் துறந்தார்க் கிழிவென்ற 


எது 


வாறு . 


முடிவு 


- 


-40 


இதனால் வீடாவதிது வெண்பதூம் மஃதவா வறுத்தார்க் 
கப்பொழுதே யுள்தா மென்பதூஉங் கூறப்பட்டன . ஆக 

திருச்சிற்றம்பலம் 
வ்வாற்றா னிம்மை மறுமை வீடென்று மூன்றனையும் 
பயத்தலிற் சிறப்புடைத்தாய வறங்கூறினார் . 

நயினார் நாலதிகாரம் முற்றும் . 


குறிப்பு : 


இதில் , நயினாரென்பது திருவள்ளுவராயனாக் குறிக்கிறது இதில் , நிலையாமை , 
துறவு , மெய்யுணர்தல் , அவாவறுத்தல் ஆகிய 4 அதிகரங்கள் பரிமேழகர் உரையு 
லுள்ளன . 


25 - வது தொகுப்பு 


279 


வரிசை எண் : 


4555 


சுவடி எண் : 1959 - f 


நாடி சாத்திரம் 


ஏடுகள் : 2 


கி . எண்ணிக்கை : 30 


அளவு : 2333 ) செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை 

: பழுது 


முழுமை ; முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கரிமுக னடியை வாழ்த்திக் கையது நெட்டி வாங்கி 
பெருவீர லங்கு லத்தில் பிடித்து முவிரலில் பார்க்கில் 


ஒருவிர ரோடில் வாதம் யிருவிரலோடில் பித்தம் 
செரிகடி விரலி லோடில் சிலேட்ம நாடி யாமே 


1 


முடிவு : 


விழுத்திடுங் கண்ணுங் காந்தும் 

மேல்ளினை தெரிவு முண்டாம் 
பழுத்திடு முழுது நெஞ்சு 

பத்து நாள்ச் சாவு தானே ! 


றிப்பு : 


கையில் நாடி பார்க்கும் முறை இதில் கூறப்பட்டுளது . 


230 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 456 


சுவடி எண் : 


1959 - g 


அனுஷ்டனா அகவல் 


ஏடுகள் : 4 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 23x3 : செ . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவத்தோத்திரம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அடைவுறு நியம வகவலுக் காரூர்க் 
கடவுள்மாத் துரைத்த கணபதி காப்பு , 
சீர்பெறு மனாதிச் சீவாகமப் படியே 
நேர்பெற நித்திய நியமம் புரிவோர்க் 


அடிவு : 


நயமன் புடனே நவிலகவற்படி நித்திய 
நியமம் புரிவோர் நீடு வாழ்வரே ! 


அனுட்டான அகவல் முற்றும் 

குருபாதமே கெதி 
சொக்கலிங்கம் துணை . 


சைவ சமய தீக்கை பெற்றவர்கள் தினமும் காலையில் செய்யவேண்டிய செயல் 
முறைகள் இதில் கூறப்பட்டுள்ளன . 


125 - வது தொகுப்பு 


281 


வரிசை எண் 


. 


4557 


சுவடி எண் : 1959 - h 


அனுட்டான மந்திரம் முதலான மந்திரங்கள் 


ஏடுகள் : 


4 


கி . எண்ணிக்கை : 

100 

அளவு : 23x31 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவத் 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


தோத்திரம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து ; தமிழ் . 


தொடக்கம் : 


அங்வுங் யீசான மூர்த்தாய நம 
அங்வுங் தத்புருஷ வத்திராய நம 
அங்வுங் அகோர யிருதயாய நம 
அங்வுங் வாமதேவ குய்யாய நம 
அங்வுங் சத்தியோஜாத மூர்த்தியே நம் 


முடிவு : 


திதி மூர்த்தியே நம் 


ஸ்ரீ கண்டாய நம 
சிகண்டினே நம 


ஆக அனந்தாதி சிகண்டி வரைக்கும் மந்திரம் 


குறிப்பு : 


தில் , அனுட்டான மந்திரம் . சரசுபதி மந்திரம் , கேதார விரத மந்திரம் , 
அநதார விரத மந்திரம் ஆகியவை உள்ளன . 


182 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


4558 


சவடி எண் : 1959. 


சத்திவிக்கலுக்கு கிசாயம் 


ஏடுகள் : 


1 


எண்ணிக்கை : 25 


அளவு : 23X3 : செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : மருத்துவம் 


திலைமை : பழுது . 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் , 


தொடக்கம் : 


வருசையுடன் வில்வவேர் நெல்பொறியுங் கூட்டி 


வகைக்கு கால் பலமாக னாழி நீரில் 
பரிசையுடன் யெட்டொன்றாய் வடித்துக் கொண்டால் 


உடலில் வந்த சத்திவிக்க ஓடனே போகும் 


முவுவு : 


விக்கல்வாந்தி மூட்டி விடும் 


பித்தமுடன் உழலை தாக முறையான 
சுரந்தீறா மொழிந்த வாறே 


குறிப்பு : 


தில் , 


ரண்டு பாடல்களே உள்ளன . நல்ல மருத்துவமாகத் தெரிகிறது . 


283 


1 


5 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


4559 


சுவடி எண் : 1959 - j 


( ஓமகுண்டம் ) 


ஏடுகள் ! 4 கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 23x3 } செ.மீ : 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவத் 
தோத்திரம் நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : த மிழ் . 


தொடக்கம் : 


ஓமகுண்ட தெக்கணத்தி லுத்தரம் பார்த்தே யிருந்து 
வாமத்தி லற்கியத்தைப் பத்து கமலத்தி 
லோமத் திரவியங்கள் வைத்தே கைத்தலத்த 
னாமிகாங் குட்டத்தால் நிரீக்ஷணந்தான் 


முடிவு 


சுற்றியவை யிற்றின்டியைப் பரிசித்தே ள 
சுற்றியவை யிற்றி னுனி தொட்டு அதை மீளச் 
சுற்றி யவையிற்றி எடுவே பரிசிதத்திலடி நாப்பனுனியாக 


குறிப்பு : 


இதில் , ஓமகுண்டம் பற்றிய செய்திகள் கூறப்பட்டுள்ளன . 
தலைப்பு இல்லை . இதன் பின்னர் உதிரி ஏடுகள் மூன்று உள்ளன . 


அத்து * 


வேண்டுகோள் 


கருணையுள்ளங்கொண்ட நம் முன்னோர்கள் அறிய 
பெரிய இலக்கியங்களையும் , பிறவற்றையும் , பனை ஓலைகளில் 
எழுதிச் சுவடிகளாக நமக்குத் தந்தனர் . அவை பல்வேறு 
இடங்களில் முடங்கி உள்ளன . சுவடிகள் பழுதடைவதற்கு 
முன் சரசுவதி மகாலுக்கு அன்பளிப்பாகக் கொடுத்துதவினால் , 
அவை மக்களுக்குப் பயன்படும் . 


மகாலுக்குக் கொடுப்பதன் மூலம் , சுவடி தந்தவர்களும் , 
சுவடி எழுதியோரும் , அழியாப்புகழை , பெருமைசால் சரசுவதி 
மகால் உள்ளளவும் பெறுவர் . அவை பதிப்பாகி வருமாயின் 
சுவடி தந்தார் பெயர் இடம் பெறுவதோடு , அப்பதிப்பில் 
ஐந்து பிரதிகளும் பெறுவர் . 


E 


இது 


எனவே நாம் பெற்ற பேறு பெறுக இவ்வையகம் என்ற 
எண்ணமுடைய நற்பண்பாளர்கள் தம்மிடமுள்ள சுவடிகளைச் 
சரசுவதி மகாலுக்குத் தந்து தவ வேண்டுகிறேன் . 


* 


தஞ்சாவூர் 


மாவட்ட ஆட்சியர் மற்றும் இயக்குனர் 

சரசுவதி மகால் நூலகம் 


24-2-200 


